Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


எழு பெரு வள்ளல்கள்‌ 


கி. வா. ஜகந்நாதன்‌ 


ezu peru vaLLalkaL 
by ki.vA. jakannAtan 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 

Our Sincere thanks go to the Tamil Virtual Academy for providing a scanned PDF 
version of this work. 

The etext has been generated using Google Online OCR tool and subsequent 
correction of the output file. 

Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2018. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
http://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


எழு பெரு வள்ளல்கள்‌ 


கி. வா. ஜகந்நாதன்‌ 


Source: 

"எழு பெரு வள்ளல்கள்‌" 

கி. வா. ஜகந்நாதன்‌ 

அழுத நிலயம்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 

தேனாம்பேட்டை ; : சென்னை-18 

அமுதம்‌-180 

உரிமை பதிவு 

முதற்பதிப்பு : நவம்பர்‌ - 1959 

விலை 75 புதுக்காசு 

நேஷனல்‌ ஆர்ட்‌ பிரஸ்‌, தேனாம்பேட்டை, சென்னை-18 


முன்னுரை 


சங்க நூல்களால்‌ தெரியவரும்‌ வரலாற்றுச்‌ செய்திகள்‌ பல. மன்னர்கள்‌, புலவர்கள்‌, 
வள்ளல்கள்‌, பெண்மணிகள்‌ பலரைப்‌ பற்றிய செய்திகளை அவற்றால்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. வள்ளல்கள்‌ எழுவர்‌ என்ற வழக்கு மிகப்‌ பழங்கால முதல்‌ இந்நாட்டில்‌ 
இருந்து வருகிறது. சிறு பாணாற்றுப்‌ படையில்‌ அவர்கள்‌ பெயர்களை நத்தத்தனார்‌ 
சொல்கிறார்‌. புறநானூற்றுப்‌ பாடல்‌ ஒன்றில்‌ பெருஞ்‌ சித்திரனார்‌ என்னும்‌ புலவரும்‌ 


அவர்களைச்‌ சொல்கிறார்‌. பின்னால்‌ வந்த நிகண்டுகளின்‌ ஆசிரியர்கள்‌ அவர்களை 


வரிசையாகத்‌ தொகுத்துச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 


இந்த ஏழு வள்ளல்களின்‌ வரலாறுகளைத்‌ தொடர்ச்சியாகச்‌ சொல்லும்‌ நூல்‌ எதும்‌ 
இல்லையாயினும்‌, சங்கநூல்களில்‌ கிடைக்கும்‌ குறிப்புக்களைக்‌ கொண்டு ஒருவாறு 
அவற்றை உணர்ந்து கொள்ளலாம்‌. சில வள்ளல்களின்‌ வாழ்க்கையில்‌ நடந்த பல 
நிகழ்ச்சிகள்‌ புலனாகின்றன; வேறு சிலர்‌ வாழ்க்கையின்‌ விரிவு அந்த அளவுக்குத்‌ 


தெரியவில்லை. 


பழைய நூல்களில்‌ உள்ள குறிப்புக்களைக்‌ கொண்டு ஒருவாறு நிகழ்ச்சிகளைத்‌ 
தொடர்புபடுத்தி, ஏழு வள்ளல்களின்‌ வரலாறுகளையும்‌ இந்தச்‌ சிறுநூலில்‌ 


எழுதியிருக்கிறேன்‌. தமிழ்நாட்டுச்‌ சிறுவர்களும்‌ சிறுமியரும்‌ இவற்றைப்‌ படித்துப்‌ பயன்‌ 


பெறக்கூடும்‌ என்பது என்‌ எண்ணம்‌. 


காந்த மலை : 
சென்னை - 28 கி. வா. ஜகந்நாதன்‌ 
7-11-59 


பொருள்‌ அடக்கம்‌ 


1. ஏழு வள்ளல்கள்‌ 5. காரி 
2. பாரி 6. ஓரி 

3. பேகன்‌ 7. ஆய்‌ 
4. அதிகமான்‌ 8. நள்ளி 


எழு பெரு வள்ளல்கள்‌ 


1. ஏழு வள்ளல்கள்‌ 


ஏழு என்ற கணக்கைக்‌ கொண்ட பொருள்கள்‌ பலவற்றைப்‌ பற்றி நாம்‌ கேள்விப்‌ 
படுகிறோம்‌. கீழ்‌ உலகம்‌ ஏழு, மேல்‌ உலகம்‌ ஏழு என்று ஒரு கணக்கு உண்டு. ஏழு 
முனிவர்கள்‌ என்று சேர்த்துச்‌ சொல்வது ஒரு வழக்கம்‌. ஏழு தீவுகள்‌ என்பது ஒரு 
வகையான கணக்கு. ஏழு சுரங்கள்‌ சங்கீத உலகத்துக்‌ கணக்கு. வாரத்தில்‌ ஏழு நாட்கள்‌ 


உண்டு என்பதை உலகில்‌ உள்ள எல்லோருமே அறிவார்கள்‌. 


தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ படித்தவர்களுக்கு ஏழு வள்ளல்கள்‌ என்றால்‌ நன்றாகத்‌ 
தெரியும்‌, அவர்கள்‌ மிகப்‌ பழைய காலத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌. ஒவ்வொருவரும்‌ 
ஒவ்வோரிடத்தில்‌ வாழ்ந்தவர்‌. அவர்களிடம்‌ வேறு நல்ல குணங்கள்‌ பல இருந்தாலும்‌, 
பிறருக்குப்‌ பொருளை அளித்து இன்புறும்‌ பண்பிலே அவர்கள்‌ சிறந்திருந்தார்கள்‌. 
தம்மை அணுகினவர்களுக்கு வேண்டியதைக்‌ குறிப்பறிந்து மனம்‌ உவந்து 
வழங்குபவர்களை வள்ளல்‌ என்று கூறுவார்கள்‌. அவர்கள்‌ தடை சிறிதும்‌ இல்லாமல்‌ 
கொடுப்பதனால்‌ பொருளைப்‌ பெறுகிறவர்கள்‌ இன்பம்‌ அடைந்தார்கள்‌; கொடுத்த 


வள்ளல்களும்‌ கொடுப்பதனால்‌ இன்பத்தை அடைந்தார்கள்‌. ஒரு நாள்‌ யாருக்கும்‌ 


எதுவும்‌ கொடுக்க முடியாதபடி நேர்ந்துவிட்டால்‌ அன்று அவர்களுக்கு உள்ளமும்‌ 


உடம்பும்‌ வாடும்‌ ஏதோ நோய்‌ வந்தவர்‌ களைப்‌ போல இருப்பார்கள்‌. 


கொடுக்கும்‌ வள்ளல்களிடம்‌ இசையிலே வல்ல பாணர்கள்‌ வந்து இசை பாடிப்‌ பரிசு 
பெறுவார்கள்‌. கூத்தர்கள்‌ அணுகிக்‌ கூத்தாடி மகிழ்வித்துப்‌ பல பொருள்களைப்‌ 
பெறுவார்கள்‌. பாட்டுப்‌ பாடியும்‌ ஆடியும்‌ தம்முடைய கலைத்‌ திறமையைக்‌ காட்டும்‌ 
பெண்களாகிய விறலியர்களும்‌ பரிசு பெறுவதுண்டு. தடாரி என்ற தோல்‌ கருவியை 
வாசித்துப்‌ பரிசு பெறும்‌ பொருநர்‌ என்ற கலைஞர்களும்‌ உண்டு. இவர்களேயன்றி 
வறுமையால்‌ வருந்துவோரும்‌ பிணியால்‌ துன்புறுவோரும்‌ கண்காது இல்லாமையால்‌ 
உழைத்து வாழ முடியாதவர்களும்‌ வேண்டியவற்றைப்‌ பெற்றுச்‌ செல்வார்கள்‌. 
புலவர்கள்‌ பாடிப்‌ பரிசில்‌ பெறுவார்கள்‌. இத்தனை பேர்களுக்கும்‌ பண்டமும்‌ பொருளும்‌ 
தந்து அவர்கள்‌ துன்பத்தைப்‌ போக்கும்‌ உயர்ந்த பண்பை வள்ளல்களிடம்‌ காணலாம்‌. 
இவ்வளவு பேரும்‌ தாம்‌ பெற்ற நன்மையை எண்ணி மனமார வள்ளல்களை 
வாழ்த்துவார்கள்‌. அவர்கள்‌ பெற்ற பொருள்களும்‌, அவர்கள்‌ கூறிய வாழ்த்துக்களும்‌ 
நெடுநாள்‌ நிற்பவை அல்ல. அவர்கள்‌ எவ்வளவுதான்‌ மனமுருகி வாழ்த்தினாலும்‌ அது 
அப்போதே காற்றோடே போய்விடும்‌; அவர்கள்‌ பெற்ற பண்டமோ பொருளோ சில 


நாட்கள்‌ அவர்களுக்குப்‌ பயன்படும்‌; பிறகு செலவாகிவிடும்‌. ஆகவே அந்த 
வள்ளல்களையோ அவர்களால்‌ நலம்‌ பெற்றவர்களையோ உலகம்‌ சிலகாலம்‌ 


நினைத்திருக்கும்‌. அவர்கள்‌ மறைந்தவுடன்‌ அவர்கள்‌ நினைவும்‌ மறந்துபோகும்‌. 


இவ்வாறு ஆகாமல்‌ பிறருக்கு அளிப்பதிலே இன்பங்‌ கண்ட பெருமக்களை உலகம்‌ 
என்றும்‌ எண்ணி வாழ்த்தும்படி செய்தார்கள்‌ புலவர்கள்‌. வள்ளல்களிடம்‌ நலம்‌ 
பெற்றவர்கள்‌ பல வகையினராக இருந்தாலும்‌, மற்றவர்கள்‌ யாவரும்‌ தம்முடைய 
வாழ்த்தையும்‌ நன்றியறிவையும்‌ சில காலம்‌ சிலர்‌ காதில்‌ போட்டிருப்பார்கள்‌. 
புலவர்களோ வள்ளல்களின்‌ சிறப்பையும்‌ அவர்கள்‌ செயல்களையும்‌ விரிவாகப்‌ பல 
செய்யுட்களில்‌ அமைத்துப்‌ பாராட்டினார்கள்‌. அதனால்‌ அந்த வள்ளல்கள்‌ 
மறைந்தாலும்‌, அவர்களால்‌ நலம்‌ பெற்ற மக்கள்‌ மறைந்தாலும்‌, அவர்கள்‌ பெற்ற 
பொருள்கள்‌ அழிந்தாலும்‌ வள்ளல்களின்‌ புகழ்‌ மாய்வதில்லை. புலவர்களுக்கு ஈந்த 
ஈகை வள்ளல்களின்‌ பெயரை மங்காமல்‌ வைத்திருக்கிறது. அவர்களின்‌ வரலாற்றைப்‌ 
புலப்படுத்தும்‌ பாடல்கள்‌ இலக்கியமாக வழங்கி வருகின்றன. 


இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ தமிழ்நாட்டில்‌ வாழ்ந்திருந்த மக்களைப்‌ பற்றிய 
செய்திகளை அந்தக்‌ காலத்தில்‌ உண்டான நூல்கள்‌ நமக்குத்‌ தெரிவிக்கின்றன. அந்த 
நூல்களை இப்போது சங்க நூல்கள்‌ என்று பெயரிட்டு வழங்குகிறோம்‌. மதுரையில்‌ 
பாண்டிய மன்னர்களின்‌ ஆதரவு பெற்றுப்‌ பல புலவர்கள்‌ ஒன்றுகூடித்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி 


செய்தார்கள்‌. புதிய நூல்களை இயற்றினார்கள்‌. தமிழ்‌ நாட்டில்‌ யாரேனும்‌ புதிய நூல்‌ 
இயற்றினால்‌ அந்தப்‌ புலவர்களிடம்‌ வந்து காட்டி நன்றாக இருந்தால்‌ மதிப்புப்‌ 
பெற்றார்கள்‌. இத்தகைய செயல்களைப்‌ புலவர்கள்‌ கூடிச்‌ செய்த இடமே தமிழ்ச்‌ சங்கம்‌. 


பல நூறு ஆண்டுகள்‌ தொடர்ந்து சங்கம்‌ நடந்து வந்தது. 


அந்தக்‌ காலத்தில்‌ வாழ்ந்த புலவர்கள்‌ பாடிய பாடல்கள்‌ யாவும்‌ இப்போது 
கிடைக்கவில்லை. கிடைத்தவற்றை யெல்லாம்‌ பிற்காலத்தில்‌ வந்த மன்னர்கள்‌, 
புலவர்களைக்‌ கொண்டு சேர்த்து ஒழுங்குபடுத்தச்‌ செய்தார்கள்‌. புலவர்கள்‌ 
தொகுத்ததளால்‌ அந்தப்‌ பாடல்களின்‌ கூட்டத்தைத்‌ தொகை என்று சொன்னர்கள்‌. 
பாட்டின்‌ வகையைக்‌ கொண்டும்‌, பொருளைக்‌ கொண்டும்‌, அளவைக்‌ கொண்டும்‌ சில 
சில நூல்களாகப்‌ பிரித்தார்கள்‌. அவற்றில்‌ பத்துப்பாட்டு என்பது ஒன்று. அந்தத்‌ 
தொகை நூலில்‌ பத்து நீண்ட பாடல்கள்‌ இருக்கின்றன. அதனோடு எட்டு வேறு 
நூல்கள்‌ உள்ளன. அவற்றை எட்டுத்‌ தொகை என்பார்கள்‌. ஒவ்வொரு தொகையும்‌ பல 
பாடல்கள்‌ சேர்ந்த தொகுதி. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்‌ பத்து, 
பரிபாடல்‌, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற எட்டும்‌ 
எட்டுத்தொகையாகும்‌. 


அந்த நூல்களில்‌ நூற்றுக்கணக்கான புலவர்களின்‌ பாடல்கள்‌ இருக்கின்றன. 
எத்தனையோ கொடையாளிகளின்‌ வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ இருக்கின்றன. பல 
மன்னர்கள்‌, வீரர்கள்‌, பெரியவர்கள்‌ முதலியவர்களைப்‌ பற்றிய செய்திகளையும்‌ 


அறிந்துகொள்ள முடிகிறது. 


கொடையாளிகள்‌ பலரைப்‌ புலவர்கள்‌ பாடியிருக்கிறார்கள்‌. யாவருமே 
வள்ளல்களானலும்‌ அவர்களுக்குள்‌ ஏழு பேரை மிகச்‌ சிறந்த வள்ளல்கள்‌ என்று 
பாராட்டியிருக்கிருர்கள்‌. அதனால்‌ ஏழு வள்ளல்கள்‌. என்று ஒரு கணக்கே 
ஏற்பட்டுவிட்டது. 


பாரி, பேகன்‌, அதிகமான்‌, காரி, ஓரி, ஆய்‌, நள்ளி என்ற ஏழு பேர்களையும்‌ எழு பெரு 
வள்ளல்கள்‌ என்று புலவர்கள்‌ போற்றுகிறார்கள்‌. இவர்கள்‌ தமிழ்நாட்டில்‌ 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ வாழ்ந்து புகழ்‌ பெற்றவர்கள்‌. இவர்கள்‌ யாவரும்‌ 
சிறிய நாடுகளுக்குத்‌ தலைவர்களாக இருந்தவர்கள்‌; குறுநில மன்னர்கள்‌; சில 
காலத்துக்கு முன்வரையில்‌ சமீன்தார்கள்‌ என்று பலர்‌ இருந்தார்களே, அவர்களைப்‌ 
போன்றவர்கள்‌. சேர சோழ பாண்டியர்கள்‌ என்னும்‌ மூன்று அரசர்களும்‌ முடியை 


அணியும்‌ பெரிய மன்னர்கள்‌. அவர்களை முடியுடை மன்னர்கள்‌ என்று சொல்வது 


வழக்கம்‌. அவர்களின்‌ கீழ்ப்‌ பல சிறு அரசர்களும்‌ நாட்டுத்‌ தலைவர்களும்‌ அங்கங்கே 
இருந்தார்கள்‌; தனியாகவும்‌ இருந்தார்கள்‌. குறுநில மன்னர்கள்‌, வேளிர்‌ என்று 
அவர்களைச்‌ சொல்வார்கள்‌. ஏழு வள்ளல்களும்‌ அத்தகைய சிறிய தலைவர்களே. 
அவர்களுடைய ஆட்சியில்‌ பெரிய நாடுகள்‌ இருக்கவில்லை; ஆனாலும்‌ தம்முடைய 
கொடையினால்‌ அவர்கள்‌ புலவர்கள்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்தார்கள்‌. பல பெரிய 
மன்னர்களும்‌ சக்கரவர்த்திகளும்‌ பெறாத பெரும்‌ புகழை அவர்கள்‌ 
அடைந்திருக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ வரலாற்றை நாம்‌ தெரிந்துகொள்வது இன்றியமையாதது. தம்‌ நலனுக்காக 
வாழாமல்‌ பிறருக்கு நலம்‌ செய்வதற்காக வாழ்ந்த பெருமக்களைக்‌ கடவுளுக்கு ஒப்பாக 
மதிப்பது தமிழ்நாடு. ஆதலின்‌ அந்த வள்ளல்களுடைய புகழ்க்குரிய செயல்களைத்‌ 
தெரிந்துகொள்வதனால்‌ நாம்‌ பெருமை அடையலாம்‌. இனி ஒவ்வொருவராக நாம்‌ 
தெரிந்துகொள்ளலாம்‌. 


2. பாரி 


இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ திருப்புத்துரர்‌ என்ற ஊர்‌ இருக்கிறது. அங்கிருந்து சில 
மைல்‌ தூரத்தில்‌ பிரான்மலை என்ற மலையும்‌ அந்தப்‌ பெயரோடு ஓர்‌ ஊரும்‌ உள்ளன. 


சங்க காலத்தில்‌, அந்த மலைக்குப்‌ பறம்பு மலை என்ற பெயர்‌ வழங்கிவந்தது. 


அங்கேதான்‌ பாரி என்னும்‌ வள்ளல்‌ வாழ்ந்துவந்தான்‌. 


பாரி சிறிய நாடு ஒன்றுக்குத்‌ தலைவன்‌. வேளிர்‌ பலர்‌ அக்காலத்தே அங்கங்கே 
இருந்தார்கள்‌. அவருள்‌ ஒருவன்‌ அவன்‌. அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டுக்குப்‌ 
பறம்பு நாடு என்று பெயர்‌. பறம்பு மலையை நடுவே உடையதாக விளங்கியமையால்‌ 
நாட்டுக்கும்‌ பறம்பு என்று பெயர்‌ அமைந்தது. அந்த நாட்டில்‌ முந்நூறு ஊர்கள்‌ 
இருந்தன. 


அந்தக்‌ காலத்தில்‌ பறம்பு மலை நல்ல வளமுடையதாக இருந்தது. எங்கே பார்த்தாலும்‌ 
மரங்கள்‌ அடர்ந்திருந்தன. பலாமரங்கள்‌ குலைகுலையாகப்‌ பழங்களுடன்‌ நின்றன. 
மரத்துக்கு மரம்‌ தேன்‌ கூடுகள்‌ அடை அடையாக இருந்தன. மலைப்பாறைகளிலும்‌ 
பெரிய பெரிய தேனிருல்கள்‌ தேனை ஊற்றுப்போல ஒழுக விட்டுக்கொண்டு 
பரந்திருந்தன. வண்ணவண்ண மலர்கள்‌ காணக்‌ காண இனியனவாய்‌ மலர்ந்திருந்தன. 
மலைப்‌ பாறைகளில்‌ அருகருகே பல சுனைகள்‌ தெளிந்த நீரோடு விளங்கின. 
மலைவளம்‌ சிறந்திருந்த பறம்பு மலையில்‌ ஓரிடத்தில்‌ பாரி சிறிய அரண்மனையைக்‌ 
கட்டிக்கொண்டிருந்தான்‌. வேறு ஓரிடத்தில்‌ சிவபெருமானுக்குரிய கோயில்‌ இருந்தது. 


பாரிவேள்‌ வீரத்திலே சிறந்தவன்‌; பண்பிலே நிறைந்தவன்‌; தமிழ்ப்‌ பாவின்‌ நயம்‌ 
தேர்வதில்‌ பெரியவன்‌; எல்லாவற்றிற்கும்‌ மேலாகக்‌ கொடையிலே இணையற்றவன்‌. 
பாரி என்றவுடன்‌ முதலில்‌ அவனுடைய ஆட்சி நினைவுக்கு வருவதில்லை; அவன்‌ வீரம்‌ 
நினைவுக்கு வருவதில்லை; அவனுடைய வள்ளன்மையே மக்களின்‌ உள்ளத்திலே 


தோன்றியது. 


எத்தனையோ புலவர்கள்‌ அவனிடம்‌ வந்து வந்து அவனுடைய உபசாரத்தையும்‌ 


விருந்தையும்‌ பெற்று அளவளாவினர்கள்‌; அவனுடன்‌ இருந்து தமிழ்‌ நூல்களின்‌ 


நயத்தை நுகர்ந்தார்கள்‌; அவனுடைய சிறப்பைப்‌ புதிய பாடல்களால்‌ பாடினர்கள்‌; 
விடை பெற்றுச்‌ செல்லும்போது மன நிறைவையும்‌, உவகையையும்‌, நன்றியறிவையும்‌, 
பலவகைப்‌ பரிசில்களையும்‌ தாங்கிச்‌ சென்றார்கள்‌. புலவர்களுக்கு அவன்‌ உணவு 
தருவான்‌; உடை தருவான்‌; பொருள்‌ தருவான்‌. ஒர்‌ ஊர்‌ முழுவதையும்‌ புலவருக்கு 


அளித்து அதில்‌ வருகின்ற வருவாயை நுகரும்படி செய்வான்‌. 


யாரேனும்‌ புதிய புலவர்‌ ஒருவருடைய பழக்கம்‌ அவனுக்குக்‌ கிடைத்தால்‌ அதைப்‌ 
பெரும்‌ பேருகக்‌ கருதி இன்புற்றான்‌; ஏதோ புதிய நாட்டைப்‌ பெற்றவனைப்‌ போன்ற 


களிப்பை அடைந்தான்‌. 


மதுரை மாநகர்ச்‌ சங்கத்தில்‌ தலைமைப்‌ புலவராகக்‌ கபிலர்‌ விளங்கின காலம்‌ அது. 
பாரிவேளுக்கு அவருடைய பழக்கம்‌ வேண்டும்‌ என்ற ஆவல்‌ உண்டாயிற்று. 
பாண்டியனால்‌ சிறப்புப்‌ பெற்று விளங்கும்‌ பெரும்‌ புலவராகிய அவர்‌ தன்னை 
நாடிவருவார்‌ என்று எதிர்‌ பார்ப்பது பேதைமை என்று எண்ணினான்‌ பாரி. ஆகவே 


தக்க அறிஞர்‌ ஒருவரை மதுரைக்கு அனுப்பிக்‌ கபிலரைக்‌ காணச்‌ செய்தான்‌. கண்டு, 


அவரைச்‌ சந்தித்து இன்புறவேண்டும்‌ என்று தனக்கு இருக்கும்‌ ஆர்வத்தைத்‌ தெரிவித்து, 
பறம்பு மலைக்கு வரவேண்டும்‌ என்று அழைக்கச்‌ சொன்னான்‌. சென்றவர்‌ கபிலரிடம்‌ 
பணிவான சொற்களைக்‌ கூறிப்‌ பாரியினுடைய ஆர்வத்தைத்‌ தெரிவித்தார்‌. கபிலர்‌ 
வருவதாகச்‌ சொல்லி அனுப்பினர்‌. அப்படியே சென்றார்‌. 


பாரிவேள்‌ கபிலருக்கு மிகச்‌ சிறந்த முறையில்‌ வரவேற்பு அளித்தான்‌. கபிலரைக்‌ 
கடவுளாகவே எண்ணி வழிபட்டான்‌. அவனுடைய பேரன்பை அறிந்த கபிலர்‌ மனம்‌ 
உருகினர்‌. அடிக்கடி அங்கே வந்தார்‌. இருவருக்குமிடையே இருந்த அன்பு சிறந்த 
நட்பாக உருவாயிற்று. அதன்‌ பயனாகக்‌ கபிலர்‌ மதுரையை விட்டுவிட்டுப்‌ பறம்பு 


மலைக்கே வந்து விட்டார்‌. பாரிக்குத்‌ துணைவராகவும்‌, ஆசிரியராகவும்‌, அவைக்களப்‌ 


புலவராகவும்‌ விளங்கலானர்‌. 


பாரிவள்ளலின்‌ உயர்ந்த பண்புகளில்‌ ஈடுபட்டார்‌ புலவர்‌. அவனுடைய கொடைத்‌- 
திறத்தைக்‌ கண்டு வியப்படைந்தார்‌. அவனுடைய குணங்களை அருமையான 


பாடல்களால்‌ பாராட்டினர்‌. 


பறம்பு நாட்டில்‌ அடர்ந்த காடுகளும்‌ இருந்தன. பாரிவேள்‌ அவ்வப்போது தன்‌ நாட்டு 
மக்களைக்‌ கண்டு அளவளாவி விட்டு வருவான்‌. மலையின்மேல்‌ உள்ள 
மலைவளத்தைக்‌ கண்டு மகிழ்வது போலவே கீழே உள்ள காட்டு வளத்தையும்‌ கண்டு 


களிப்பான்‌. 


ஒருநாள்‌ காடு அடர்ந்த ஓரிடத்திற்குச்‌ சென்றான்‌ பாரி. காட்டினிடையே தேர்‌ 


செல்லுதற்கு ஏற்ற வழிகள்‌ இருந்தன. அன்று அவன்‌ தேரிலே தான்‌ சென்றான்‌. 
தேர்ப்பாகன்‌ அதை ஓட்டிச்‌ சென்றான்‌. பல இடங்களைப்‌ பார்த்துவிட்டு மீண்டு 


வந்தான்‌, அப்போது பிற்பகல்‌ வேளை, கதிரவன்‌ மேல்‌ திசையில்‌ இறங்கிக்‌ 
கொண்டிருந்தான்‌. பறம்பு மலையின்‌ அடிவாரத்தை நோக்கித்‌ தேர்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று அந்த வள்ளல்‌, “தேரை நிறுத்து” என்று 
கூவினான்‌. இரு பக்கங்களிலும்‌ உள்ள இயற்கை வளத்தை அவன்‌ பார்த்துக்‌ 
கொண்டே வந்தான்‌; ஆதலின்‌ தேர்‌ மெல்லத்தான்‌ போய்க்கொண்டிருந்தது. இப்போது, 
தேரை நிறுத்து. என்று அவன்‌ சொல்லவே பாகன்‌ நிறுத்தினான்‌. 


பாரிவள்ளல்‌ தேரிலிருந்து இறங்கினான்‌. அங்கே அருகில்‌ ஒரு முல்லைக்கொடி 
வளர்ந்திருந்தது; இளங்கொடியாக இருந்தது. நிறைய அரும்பு கொத்துக்‌ கொத்தாக 
விளங்கியது. மாலை நேரம்‌ வந்தால்‌ அத்தன அரும்புகளும்‌ மலர்ந்து மணக்கும்‌. 
தளதளவென்று வளர்ந்திருந்தது முல்லைக்கொடி. ஆனால்‌ அது பற்றுக்கோடு ஒன்றும்‌ 
இல்லாமல்‌ காற்றில்‌ அசைந்து கொண்டிருந்தது. தளர்நடை பழகும்‌ குழந்தை தட்டுத்‌ 
தடுமாறி வந்து கீழே விழும்‌ நிலையில்‌ இருப்பதுபோல அது தளர்ந்து ஆடியது. குருடன்‌ 
ஒருவன்‌ கால்‌ தளர்ந்து எதையேனும்‌ பற்றிக்‌ கொள்வதற்காக நாலு புறமும்‌ வெறும்‌ 
வெளியைக்‌ கையால்‌ துழாவுவது போல அது அசைந்தது. மெல்லிய காற்றில்‌ அது 
திருப்பித்‌ திருப்பி அசைந்தது. சிறிது காற்றுப்‌ பலமாக அடித்தால்‌ போதும்‌; அது ஒடிந்து 
விழுந்துவிடு மென்று தோன்றியது. அது அங்கும்‌ இங்கும்‌ அசைகிறதைப்‌ பார்த்தால்‌, 
வழியில்‌ போகிறவர்களை “எனக்கு ஒரு பற்றுக்கோடு தரமாட்டீர்களா?” என்று 


கேட்பது போல இருந்தது. 


கொழு கொம்பு இல்லாமல்‌ அந்தக்‌ கொடி தளர்வதைக்‌ கண்டான்‌ பாரி. மக்கள்‌ 
வறுமையினலோ பசியினுலோ பிணியினாலோ தளர்வதைக்‌ கண்டால்‌ அவன்‌ மனம்‌ 
பொறுப்பதில்லை; உடனே உதவி செய்ய முற்படுவான்‌. பிறகு பார்த்துக்‌ கொள்ளலாம்‌ 
என்னும்‌ இயல்பே அவனிடம்‌ இல்லை. கையில்‌ எது கிடைத்தாலும்‌ அதை அப்போதே 
கொடுத்துவிடும்‌ வேகம்‌ உடையவன்‌. மக்களிடம்‌ மாத்திரமா இந்த அன்பு? 
விலங்கினங்கள்‌ துன்புற்றாலும்‌, பறவைகள்‌ வருந்தினாலும்‌ அவன்‌ சும்மா 


இருப்பதில்லை. அவற்றின்‌ வருத்தத்தைப்‌ போக்க ஏதாவது செய்ய முற்படுவான்‌. 


அவன்‌ உள்ளம்‌ கருணைமயமானது. 


அத்தகையவன்‌ கண்ணில்‌ பற்றுக்‌ கோடின்றிப்‌ பதை பதைத்து நிற்கும்‌ முல்லைக்‌ 
கொடிபட்டது. அது இயங்காது; வாய்‌ பேசாது. ஆனாலும்‌ உயிர்க்‌ கூட்டங்களில்‌ 
ஒன்று; ஓரறிவுடைய உயிர்‌ அது. எல்லா உயிர்களுக்கும்‌ கருணை காட்டும்‌ பாரியின்‌ 
உள்ளம்‌ அந்த உயிரைக்‌ கண்டும்‌ இரங்கியது. அதன்‌ தளர்ச்சி கண்டு மனம்‌ 
நெகிழ்ந்தான்‌. அதனைப்‌ படரவிடப்‌ பக்கத்தில்‌ மரம்‌ இல்லை. இருந்தால்‌ அதுவே 
பற்றிக்‌ கொண்டிருக்குமே! யாரேனும்‌ உழவனாக இருந்தால்‌ எங்காவது போய்‌ ஒரு 


மூங்கிலைத்‌ தேடிக்‌ கொணர்ந்து நட்டு அந்தக்‌ கொடி படரச்‌ செய்வான்‌. பாரிக்கு அந்த 


யோசனை தோன்றவில்லை. முல்லைக்‌ கொடியின்‌ தளர்ச்சியை உடனே போக்க 


10 


வேண்டும்‌. என்ன செய்வது? இப்போது அவனும்‌ அந்தக்‌ கொடியைப்‌ போலப்‌ 
பதைபதைத்தான்‌. பளிச்சென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பாகனை 
அழைத்துத்‌ தேர்க்‌ குதிரைகளை அவிழ்த்து ஓட்டிவிடச்‌ சொன்னான்‌. பிறகு தேரை 
இழுத்து அந்தக்‌ கொடிக்கருகில்‌ கொண்டு வந்து நிறுத்தச்‌ சொன்னான்‌; தானும்‌ ஒரு கை 
கொடுத்தான்‌. அருகில்‌ நின்ற தேரின்மேல்‌ அந்தப்‌ பூங்கொடியை எடுத்துவிட்டான்‌. 
அப்போது அவனுக்கு உண்டான இன்பத்தை எப்படிச்‌ சொல்வது? 


பாரிக்கு இந்தச்‌ சிறிய கொடிக்குத்‌ தேரைப்பற்றுக்‌ கோடாக வைக்கலாமா என்ற 
எண்ணமே தோன்றவில்லை. அந்தக்‌ கொடியின்‌ தளர்ச்சி ஒன்றே அவன்‌ கண்ணிலும்‌ 
கருத்திலும்‌ நின்றது. அருகில்‌ எது இருந்‌ தாலும்‌ பற்றுக்கோடாக நிறுத்த வேண்டும்‌. 
என்ற எண்ணமே முன்‌ நின்றது. தேர்‌ இல்லாவிட்டால்‌, அவனே அங்கே 


நின்றிருப்பான்‌! 


பாரி அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான்‌. முல்லை பற்றுக்கோடு பெற்றுப்‌ படர்ந்த 
அழகைத்‌ திரும்பித்‌ திரும்பிப்‌ பார்த்துக்‌ கொண்டே நடந்தான்‌. அந்த வள்ளலின்‌ சீரிய 
பண்பை எண்ணி எண்ணி அவனுடன்‌ நடந்து கொண்டிருந்தான்‌ தேர்ப்‌ பாகன்‌. 
குதிரைகளோ நேரே பறம்புமலையின்‌ அடிவாரத்தை நாடிச்‌ சென்றன. 


அங்கே இருந்த குடிமக்கள்‌ குதிரைகளை மாத்திரம்‌ கண்டார்கள்‌. பாரியின்‌ தேர்‌ என்ன 
ஆயிற்று, அவன்‌ என்ன ஆணான்‌ என்ற கேள்விகள்‌ எழுந்தன. அவர்கள்‌ என்ன 
நிகழ்ந்ததென்று அறிந்துகொள்ளப்‌ புறப்பட்டு வந்தபோது இடை வழியிலே 
பாரியையும்‌ பாகனையும்‌ சந்தித்தார்கள்‌. பாகன்‌ வாயிலாகப்‌ பாரியின்‌ செயலை 
அறிந்து வியந்தார்கள்‌; உள்ளம்‌ நெகிழ்ந்தார்கள்‌. முல்லைக்‌ கொடி இருந்த இடம்‌ 
சென்று ஒரு பந்தலை அமைத்து அதைப்‌ படரவிட்டுத்‌ தேரை இழுத்து வந்தனர்‌ சிலர்‌. 


காட்டுக்கு நடுவே பாரியின்‌ உள்ளத்தைக்‌ கனிவித்த முல்லைக்‌ கொடி, வேறு எதற்கும்‌ 
இல்லாத சிறப்புடன்‌ பந்தலில்‌ படர்ந்தது. பாரி முல்லைக்குத்‌ தேர்‌ கொடுத்தான்‌ என்ற 
வியப்புக்குரிய செய்தி தமிழுலகம்‌ முழுவதும்‌ படர்ந்தது. புலவர்கள்‌ புகழ்ந்தனர்‌; 
மன்னர்கள்‌ பாராட்டினர்கள்‌. அன்று முதல்‌ 'முல்லைக்குத்‌ தேர்‌ அளித்த வள்ளல்‌' என்று 


யாவரும்‌ பாரியை வழங்கலானார்கள்‌. 


பாரிக்கு இரண்டு பெண்கள்‌ இருந்தார்கள்‌. அழகும்‌ அறிவும்‌ நிரம்பின அவர்களுக்குக்‌ 
கபிலர்‌ தமிழறிவு ஊட்டினார்‌. பாரியினிடம்‌ வந்த புலவர்கள்‌ அவ்விருவருடைய 


11 


அறிவையும்‌ கண்டு வியந்தார்கள்‌. அவர்கள்‌ போகும்‌ இடங்களிலெல்லாம்‌ பாரியின்‌ 
புகழோடு அவனுடைய பெண்களின்‌ புகழையும்‌ பரப்பினார்கள்‌. பாண்டிய 
மன்னனுக்குப்‌ பாரி மகளிரின்‌ பெருமை தெரிந்தது. அவர்களை மணந்துகொண்டால்‌ 
பாரியின்‌ உறவும்‌ கிடைக்கும்‌ என்று எண்ணினான்‌. அவனுக்கு முன்பே மணமாகி- 
யிருந்தது; பட்டத்தரசி ஒருத்தி இருந்தாள்‌. பல பெண்களை மணப்பது மன்னர்களின்‌ 
வழக்கமாக இருந்ததால்‌ அவனுக்குப்‌ பாரி மகளிரின்மேல்‌ விருப்பம்‌ உண்டாயிற்று. 


அவன்‌ பாரிக்கு ஓலை போக்கினான்‌. இரு பெண்களையும்‌ தனக்கு மணம்‌ புரிவிக்க 
வேண்டுமென்று ஓலை கூறியது. பாரி அதைக்‌ கண்டவுடன்‌ சினந்தான்‌. அவன்‌ 
மகளிராகிய அங்கவை சங்கவை என்னும்‌ இருவரும்‌, “அரசர்‌ அந்தப்புரத்தில்‌ நூறு 
பேரோடு சேர்ந்து நாங்கள்‌ வாழ விரும்பவில்லை” என்று தெரிவித்தார்கள்‌. வந்த 
தூதுவன்‌ மறுப்புடன்‌ மீண்டு சென்றான்‌. 


பாரியின்‌ புகழைக்‌ கேட்டுப்‌ பொறாமை அடைந்திருந்தான்‌ பாண்டியன்‌. ஆகவே அவன்‌ 
தன்‌ மகளை மணம்‌ செய்து தர மறுத்ததையே காரணமாக வைத்துக்கொண்டு 
அவனோடு போர்‌ தொடுக்க எண்ணினான்‌. இந்தச்‌ செய்தி சோழனுக்கும்‌ சேரனுக்கும்‌ 
எட்டியது. அவர்களும்‌ பாரியின்‌ மேன்மையை உணர்ந்து பொறாமை 
கொண்டவர்களே. அவர்களுக்கும்‌ பாரியை அடக்கிவிட வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
உண்டாயிற்று. காரணம்‌ இல்லாமல்‌ அவன்‌ மேல்‌ போர்‌ தொடுக்கலாமா? பாண்டியன்‌ 
செய்த காரியத்தையே அவர்கள்‌ செய்தார்கள்‌. தனித்தனியே பாரியின்‌ மகளிரை 


மணக்க வேண்டுமென்று தூது விட்டார்கள்‌; மறுப்பே விடையாக வந்தது. 


பாரியை வெல்லவேண்டும்‌ என்ற கருத்துத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ முடியுடை வேந்தர்களாக 
விளங்கிய மூவருக்கும்‌ உண்டாகிவிட்டது. அவர்கள்‌ ஒன்றுகூடி அவனோடு போர்‌ 


செய்யத்‌ தமக்குள்‌ ஆலோசனை செய்தார்கள்‌; போர்‌ முரசு கொட்டினார்கள்‌. 


பாரி தன்‌ படைவீரர்களை யெல்லாம்‌ ஒன்று கூட்டினான்‌. நாட்டிலுள்ள ஆடவர்களில்‌ 
வலிமையும்‌ காளைப்‌ பருவமும்‌ உடையவர்கள்‌ படையில்‌ சேர்ந்தார்கள்‌. நாடு 
முழுவதையும்‌ காப்பதைவிடப்‌ பறம்பு மலையைக்‌ காப்பாற்றுவது எளிது என்று 
தோன்றியது. ஆகவே படை முழுவதையும்‌ அம்மலையின்‌ மீது, வைத்துக்கொண்டு 


அரண்களையெல்லாம்‌ செப்பம்‌ செய்தான்‌ பாரி. 


மூவேந்தர்‌ படைகளும்‌ பறம்புநாட்டின்‌ எல்லேயை அடைந்தன. பேருக்கு ஒரு சிறு 
படை ஆங்கே நின்று அப்படைகளை எதிர்த்தது. சில நாழிகைகளில்‌ அது பகைப்‌ 


12 


படைகளுக்கு வழி விட்டுவிட்டது. அதைக கண்டு மும்மன்னர்களுக்கும்‌ பெருமகிழ்ச்சி 
உண்டாகியது. எதிர்ப்பு இல்லாமலே பறம்பையும்‌ பாரியையும்‌ கைவசப்படுத்தி 
விடலாம்‌ என்று எண்ணினார்கள்‌. அதற்கு ஏற்றபடி அவர்கள்‌ நாட்டுக்குள்ளே நுழைந்து 
செல்கையில்‌ யாரும்‌ எதிர்க்கவில்லை. பறம்பு மலையை அடைந்தார்கள்‌. அந்த 
மலையின்மேல்‌ பாரி படையுடன்‌ தங்கியிருப்பதை அறிந்தார்கள்‌. 


மலையின்மேல்‌ ஏறுவதற்குக்‌ குறுகிய வழிகள்‌ சில இருந்தன. ஆனால்‌ அந்தப்‌ 
பெரும்படை முழுவதும்‌ எளிதில்‌ அவற்றின்‌ வழியே ஏற இயலாது. அன்றியும்‌, 
பகைப்படை அடிவாரத்துக்கு வந்துவிட்டதை அறிந்த பாரியின்‌ படைவீரர்கள்‌ 
மேலிருந்து கற்களை உருட்டினர்கள்‌. அவை கீழேயிருந்த படைகளின்‌ மேல்‌ வந்து 
தாக்கின. மலையின்மேல்‌ ஏறுவது எளிதாகத்‌ தோற்றவில்லை. கீழிருந்து அம்பை 
எய்தார்கள்‌. அம்புகளை யாரைக்‌ குறிபார்த்து எய்வது? மேலுள்ள வீரர்கள்‌ மறைந்து 
நின்று சிறிய துளைகளின்‌ வழியே அம்பை எய்தார்கள்‌. அவை பலரைக்‌ கீழே 
வீழ்த்தின. தாம்‌ நினைத்த வண்ணம்‌ பாரியை எளிதில்‌ வெல்வது இயலாத காரியம்‌ 


என்பதை இப்போது முடிமன்னர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. 


மூவரும்‌ சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள்‌. மலையைச்‌ சுற்றித்‌ தங்கள்‌ படையை 
நிறுத்தி முற்றுகையிடுவதென்றும்‌, கீழிருந்து உணவுப்‌ பொருள்‌ மேலே செல்ல 
முடியாமல்‌ தடுக்க வேண்டுமென்றும்‌, நாளடைவில்‌ உணவில்லாமல்‌ மேல்‌ 
உள்ளவர்கள்‌ தாமே சரணடைவார்கள்‌ என்றும்‌ நினைத்தார்கள்‌. அதன்படியே படைகள்‌ 


நின்றன. 


மேலே பாரியும்‌ கபிலரும்‌ படைவீரர்களும்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ தம்‌ கையில்‌ 


சேமித்து வைத்திருந்த உணவுப்‌ பண்டங்களைச்‌ சிக்கனமாகப்‌ பயன்படுத்தினார்கள்‌. 


மலையின்மேல்‌ மூங்கில்கள்‌ முற்றியிருந்தன. அவற்றில்‌ விளைந்த நெல்லைத்‌ தொகுத்து 
அரிசியாக்கிச்‌ சோறு சமைத்தார்கள்‌. இனிய பலாப்பழங்களை உண்டு 
பசியாறினார்கள்‌. பலாக்கொட்டைகளை மாவாக்கி அதிலிருந்து உணவுப்‌ 
பண்டங்களைச்‌ செய்து உண்டார்‌ கள்‌. வள்ளிக்‌ கிழங்குகளைப்‌ பறித்தெடுத்துச்‌ சுட்டுத்‌ 
தின்றார்கள்‌. மிகுதியாகத்‌ தேனடைகள்‌ இருந்தமையால்‌ இனிய தேன்‌ குடம்‌ குடமாகக்‌ 
கிடைத்தது. பல பல சுனைகளில்‌ தெளிந்த நீர்‌ இருந்தது. ஆகவே, கீழிருந்து உணவுப்‌ 
பண்டம்‌ வாராமையால்‌ அவர்களுக்கு எந்த இடையூறும்‌ நேரவில்லை. 


சில மாதங்கள்‌ முற்றுகை நடந்து கொண்டிருந்தது. மன்னர்கள்‌, மேலே இருப்பவர்கள்‌ 


எப்படி உண்டு வாழ்கிறார்கள்‌ என்று அறியாமல்‌ வியப்படைந்தார்கள்‌. ஒரு நாள்‌ 


13 


அம்பிலே கோத்த ஓலையொன்று மேலிருந்து கீழே வந்தது. கபிலர்‌ ஒரு பாடல்‌ பாடி 
அனுப்பியிருந்தார்‌. "மலைமேல்‌ எங்களுக்கு மூங்கில்‌ நெல்‌ கிடைக்கிறது. பலாமரங்கள்‌ 
கணக்கில்லாத பழங்களை வழங்குகின்றன. வள்ளிக்‌ கிழங்குக்குப்‌ பஞ்சமே இல்லை. 
எங்கே பார்த்தாலும்‌ தேனடைகள்‌ மலிந்திருக்கின்றன. வானத்தில்‌ நட்சத்திரங்கள்‌ 
இருப்பதைப்போலத்‌ தெளிந்த நீர்ச்‌ சுனைகள்‌ பல இங்கே இருக்கின்றன. ஆகவே 
எங்களுக்கு உணவுப்‌ பஞ்சம்‌ இல்லை. நீங்கள்‌ அங்கே ஒவ்வொரு மரத்துக்கும்‌ 
ஒவ்வொரு யானையாகக்‌ கட்டி வைத்தாலும்‌ சரி, பல பல தேர்களைக்‌ கொண்டுவந்து 
நிறுத்தினாலும்‌ சரி, உங்களால்‌ பறம்பு மலையைக்‌ கைக்கொள்ள முடியாது” என்ற 


கருத்து அந்தப்‌ பாட்டில்‌ இருந்தது. அதைக்‌ கண்டு சேர சோழ பாண்டியர்கள்‌ ஒன்றும்‌ 
தெரியாமல்‌ விழித்தார்கள்‌. 


கபிலர்‌ ஒரு தந்திரம்‌ செய்தார்‌. கிளிகளையும்‌ குருவிகளையும்‌ பழக்கி அவற்றைப்‌ 
பறக்கவிட்டுக்‌ கீழே வயல்களில்‌ விளையும்‌ நெற்கதிர்களைக்‌ கொண்டு வரும்படி 
செய்தார்‌. அப்பறவைகள்‌ கொண்டு வந்த நெல்லைக்‌ கொண்டு சோறு சமைத்து 


அதையும்‌ உண்டார்கள்‌ பாரியின்‌ வீரர்கள்‌. 


பல காலம்‌ முற்றுகையிட்டிருந்தாலும்‌ உணவுக்‌ குறைவு மேலே இருப்பவர்களுக்கு 
நேராது என்பதை மன்னர்கள்‌ அறிந்து, தம்‌ படைகளை மீட்டுக்கொண்டு தம்‌ ஊரை 
அடைந்தார்கள்‌. அவர்களுக்கு மனத்துக்குள்‌ கோபம்‌ மூண்டாலும்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாமல்‌ போய்விட்டார்கள்‌. போன பிறகும்‌ பாரியைத்‌ தொலைக்க வஞ்சகமாக 


ஏதாவது வழி உண்டா என்று ஆராய்ந்தார்கள்‌. 


பாரியிடம்‌ புலவரும்‌ பாணரும்‌ விறலியரும்‌ தடையின்றிப்‌ பரிசு பெற்றுச்‌ செல்வதைத்‌ 
தமிழுலகம்‌ நன்கு அறிந்திருந்தது. முடி மன்னர்‌ மூவரும்‌ அறிந்திருந்தார்கள்‌. அதனால்‌, 
யாழ்‌ வாசிக்கத்‌ தெரிந்த சிலரை அழைத்துத்‌ தம்‌ கருத்தை முடிக்கும்‌ படி ஏவினார்கள்‌. 
அவ்‌ வஞ்சப்‌ பாணர்கள்‌ பாரியிடம்‌ சென்று யாழிசையாலும்‌ பாட்டாலும்‌ அவன்‌ 
அன்பைப்‌ பெற்றனர்‌. ஒரு நாள்‌ மலைவளம்‌ காணவேண்டும்‌ என்று அவனுடன்‌ 


சென்றனர்‌. கபிலர்‌ அப்போது வெளியூர்‌ சென்றிருந்தார்‌. 


பறம்பு மலையின்மேல்‌ மரங்கள்‌ அடர்ந்த சூழலில்‌ அந்த வஞ்சகர்களுடன்‌ பாரி நடந்து 
சென்றான்‌. அப்போது அந்தக்‌ கொடுஞ்‌ செயலாளரில்‌ ஒருவன்‌ பாரியை வாளால்‌ 
துணித்து வீழ்த்திவிட்டான்‌. பின்பு அந்த வஞ்சகர்கள்‌ தம்‌ வேடத்தை மாற்றி ஓடி 


விட்டார்கள்‌. 


14 


பொய்யாது பெய்த மேகம்‌ வறண்டது. புலவர்களுக்கு வற்றாது நல்கிய அருவி 
வற்றியது. பறம்பு நாடு மட்டுமா கண்ணீர்‌ வடித்தது? தமிழ்நாடு முழுவ துமே பாரியின்‌ 
மறைவுக்காகப்‌ புலம்பியது. கபிலர்‌ வெளியூரிலிருந்து ஓடி வந்தார்‌. உயிருடன்‌ தம்‌ 
நண்பனைக்‌ காண முடியாததற்காக அடித்துக்கொண்டு அழுதார்‌. தாமும்‌ உலக 
வாழ்வை நீத்துவிடவேண்டும்‌ என்று அவருக்குத்‌ தோன்றியது. ஆனாச்‌ பாரியின்‌ 
மகளிர்‌ இருவரையும்‌ தக்க இடத்தில்‌ மனம்‌ செய்து கொடுக்கவேண்டும்‌ என்ற 


எண்ணத்தால்‌ அவ்வாறு செய்யவில்லை. 


பாரி மறைந்த பிறகு பகை மன்னர்‌ அவன்‌ நாட்டைக்‌ கைப்பற்றத்‌ தொடங்கினர்‌. 


அதனை அறிந்த கபிலர்‌ அங்கவை, சங்கவை என்னும்‌ இருவரையும்‌ 


அழைத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டுவிட்டார்‌. சில வேளிர்களிடம்‌ சென்று 


அப்பெண்களை மணம்‌ புரிந்துவ்கொள்ளும்படி கேட்டார்‌. பல காரணங்களால்‌ 
அவர்கள்‌ மறுத்துவிட்டார்கள்‌. கடைசியில்‌ மனம்‌ வெறுத்துப்போன அச்சான்றோர்‌ 
இரண்டு பெண்களையும்‌ ஒரு நல்ல குடும்பத்தில்‌ அடைக்கலமாக ஒப்பித்துவிட்டு, 
ஒருவரும்‌ அறியாமல்‌ பெண்ணையாற்றங்கரையில்‌ பட்டினி கிடந்து உயிர்‌ நீத்தார்‌. 


சில நாட்களுக்குப்‌ பின்பு தமிழ்ப்‌ புலமையிற்‌ சிறந்த மூதாட்டியாகிய ஒளவையார்‌ 
அப்பெண்கள்‌ இருக்குமிடத்தை அறிந்து, மலையமான்‌ திருமுடிக்காரியின்‌ மரபில்‌ வந்த 
ஒருவனுக்கு அவர்களை மணம்‌ முடித்துவைத்தார்‌. . 


3. பேகன்‌ 


பஞ்சாமிர்தம்‌ சாப்பிட்டவர்களுக்குப்‌ பழனி மலை நினைவுக்கு வராமல்‌ போகாது. 
பழனி மலையின்மேல்‌ முருகன்‌ கோயில்‌ கொண்டிருக்கிறான்‌. இப்போது பழனி என்ற 
பெயர்‌ மலைக்கும்‌ அதன்‌ அடிவாரத்திலுள்ள ஊருக்கும்‌ சேர்ந்து வழங்குகிறது. பழைய 
காலத்தில்‌ மலைக்குப்‌ பொதினி என்று பெயர்‌; ஊருக்கு ஆவிநன்குடி என்று பெயர்‌. 
பொதினி என்பதே பிற்காலத்தில்‌ பழனி என்று மாறிவிட்டது. 


ஆவியர்‌ குலம்‌ என்பது ஒரு குறுநில மன்னர்‌ குடிக்குப்‌ பெயர்‌. அவர்கள்‌ அரசாண்ட 
இடம்‌ ஆதலால்‌ ஆவிநன்குடி என்று ஊருக்குப்‌ பெயர்‌ வந்தது. ஆவி, வையாவி என்று 
இரு வகையிலும்‌ ஆவியர்‌ குல மன்னர்களை வழங்குவதுண்டு. ஆதலால்‌ வையாவிபுரி 


என்றும்‌ சொன்னார்கள்‌; அதுவே நாளடைவில்‌ வையாபுரி என்று மாறியது. 


15 


அந்த ஆவியர்‌ குலத்தில்‌ வந்தவன்‌ பேகன்‌ என்னும்‌ குறுநில மன்னன்‌. பாரியைப்போல 
அவனும்‌ ஒரு வேள்‌. அவனை வையாவிக்‌ கோப்பெரும்‌ பேகன்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. வையாவி ஊரில்‌ உள்ள அரசனாகிய பெரிய பேகன்‌ என்பது 


பொருள்‌. 


பேகன்‌ சிறந்த கொடையாளி. புலவர்களுக்கு வாரி வாரி வழங்கும்‌ வள்ளல்‌. யாழை 
வாசித்துப்‌ பாடும்‌ பாணர்கள்‌ வருவார்கள்‌. அவன்‌ அரண்மனையில்‌ பல நாள்‌ 
தங்குவார்கள்‌. அவர்களுடைய இசையின்பத்தை நுகர்ந்து களிப்பான்‌ பேகன்‌. பிறகு 
பலவகைப்‌ பரிசில்களை அளிப்பான்‌. பொன்னாலாகிய தாமரைப்‌ பூவை அவர்கள்‌ 
அணியும்படியாகத்‌ தருவான்‌. அந்தக்‌ காலத்‌ தில்‌ பாணர்களுக்குப்‌ பொற்றாமரை 
அளிப்பது வழக்கம்‌. பாணர்களுடைய மனைவிமார்கள்‌ ஆடுவார்கள்‌; பாடுவார்கள்‌. 


அவர்களுடைய ஆடல்‌ பாடல்களையும்‌ கண்டு மகிழ்வான்‌. அவர்களுக்குப்‌ பலவகை 


அணிகலன்களைப்‌ பரிசளிப்பான்‌. சில சமயங்களில்‌ பாணர்களுக்கும்‌ புலவர்களுக்கும்‌ 
தேரையும்‌ அளிப்பதுண்டு. 


சங்க காலப்‌ புலவர்களில்‌ தலைமையும்‌ புகழும்‌ பெற்றவர்‌ கபிலர்‌. அவர்‌ பல முறை 
பேகனிடம்‌ வந்து சில நாள்‌ தங்கிச்‌ சென்றார்‌. கபிலர்‌ பரணர்‌ என்று சேர்த்துச்‌ சேர்த்துச்‌ 


சொல்வார்கள்‌. கபிலரைப்‌ போலவே பரணரும்‌ பெருமதிப்பை உடையவர்‌. அவரும்‌ 


பேகனிடம்‌ வந்தார்‌. வேறு புலவர்களும்‌ அவனை நாடி வந்தார்கள்‌; 


அளவ ளாவினார்கள்‌; பாடினார்கள்‌. 


தமிழ்ப்‌ புலவர்களிடம்‌ மிகவும்‌ மதிப்பு வைத்துப்‌ பழகினான்‌ பேகன்‌. பொதினி 
மலையின்மேல்‌ இருந்த திருக்கோயிலில்‌ முருகன்‌ எழுந்தருளியிருந்தான்‌. மலையைச்‌ 
சுற்றி வாழ்ந்த குறவர்கள்‌ இடைவிடாமல்‌ அப்‌ பெருமானைத்‌ தொழுது வழிபட்டார்கள்‌. 
மழை பெய்யாவிட்டால்‌ அவனுக்குப்‌ பூசை போடுவார்கள்‌. மழை மிகுதியாகப்‌ 
பெய்தாலும்‌ மழை நிற்கவேண்டு மென்று கும்பிட்டு வழிபடுவார்கள்‌. குறிஞ்சி நிலக்‌ 
கடவுளாகிய முருகனிடத்தில்‌ அந்நில மக்களாகிய அவர்களுக்குச்‌ சிறிதும்‌ தளராத 
நம்பிக்கை இருந்தது. பேகன்‌ அவர்களுடைய நல்வாழ்வைக்‌ கண்டு களித்தான்‌. 
அவர்களுக்கு உதவிகளைச்‌ செய்தான்‌. அவனும்‌ மலையின்மேல்‌ உள்ள முருகப்‌ 
பெருமானை அடிக்கடி வழிபட்டுவந்தான்‌. ஆவியர்‌ குலத்துக்குப்‌ பொதினி மலை 


முருகனே வழிபடு கடவுளாக விளங்கினான்‌. 


ஒருநாள்‌ பேகன்‌ வெளியிலே காலாற உலாவி வரப்‌ புறப்பட்டான்‌. அவனுடன்‌ இரண்டு 
மெய்‌ காவலர்‌ சென்றனர்‌. அது கார்‌ காலம்‌. மேகம்‌ வான்‌ முழுதும்‌ கப்பிக்‌ 


கொண்டிருந்தது. குளிர்‌ காற்று மெல்ல வீசியது. நெடுந்தூரம்‌ சென்றவன்‌ மீண்டு தன்‌ 


16 


இருப்பிடத்தை நாடி வந்து கொண்டிருந்தான்‌. அப்போது அங்கே ஓர்‌ அழகிய 
காட்சியைக்‌ கண்டான்‌. மரங்கள்‌ அடர்ந்த ஓரிடத்தில்‌ ஓர்‌ அழகிய ஆண்‌ மயில்‌ தன்‌ 
தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. அவன்‌ அங்கே சற்று நின்றான்‌. மயில்‌ தன்‌ 
இயல்புப்படி சர்‌ சர்‌ என்ற ஒலி உண்டாகும்படி தோகையை அசைத்தது. அப்போது 
குளிர்ந்த காற்று வீசியது. 


அவன்‌ ஆடல்‌ மகளிருக்குப்‌ பல பரிசு தரும்‌ வழக்கமுடையவன்‌. இப்போது ஆடுகின்ற 
இந்த மயில்‌ ஆடல்‌ மகளிரைப்‌ போலத்தான்‌ ஒய்யாரமாக ஆடியது. ஆனல்‌ சர்‌ சர்‌ என்று 
ஒலி வருவானேன்‌? அது குளிரால்‌ நடுங்குவதனுல்தான்‌ அந்த ஒலி எழுகிறதென்று 
அவனுக்குத்‌ தோன்றியது. உடனே அவன்‌ உள்ளத்தில்‌ இரக்க உணர்ச்சி 
உண்டாயிற்று. 'பாவம்‌! இதற்கு வாய்‌ இருந்தால்‌ தனக்குக்‌ குளிர்கிறதென்பதை 
எடுத்துச்‌ சொல்லும்‌. இந்த ஒலியினால்‌ புலப்படுத்துகிறது போலும்‌! என்ன அழகான 
மயில்‌ இது நடுங்க நாம்‌ பார்த்திருக்கலாமா?' என்று சிந்தனை செய்தான்‌. அவன்‌ முருக 
பக்தன்‌ அல்லவா? மயில்‌ முருகனுடைய வாகனம்‌ ஆயிற்றே! அது குளிரால்‌ 
நடுங்கும்படி விடலாமா? முருகனைச்‌ சார்ந்த எல்லாப்‌ பொருள்களும்‌ புனிதமானவை. 


மயில்‌ மெல்லிய பறவை; அழகிய புள்‌; முருகனுக்கு ஊர்தியாகும்‌ சிறப்பைப்‌ பெற்றது. 


அதற்கு இரங்காமல்‌ இருக்கலாமா? 


எப்படியாவது அதன்‌ துயரத்தைப்‌ போக்க வேண்டும்‌ என்று எண்ணிய அவனுக்கு 
ஒன்றும்‌ தோன்றவில்லை. சட்டென்று தன்‌ மேல்‌ உள்ள விலை உயர்ந்த போர்வையை 


எடுத்தான்‌. மயிலின்‌ அருகே சென்று அதற்குப்‌ போர்த்துவிட்டான்‌. 


அருகில்‌ இருந்தவர்கள்‌, "என்ன இது!" என்றார்கள்‌. 


"பாவம்‌! குளிரால்‌ நடுங்கும்‌ அதற்கு இதைப்‌ போர்த்தினால்‌ நல்லதென்று தோன்றிற்று!" 


அவர்களுக்கு வியப்புத்‌ தாங்கவில்லை. பேகன்‌ செய்தது பேதைமைச்‌ செயல்‌ என்று 
அவர்கள்‌ எண்ணவில்லை. பிற உயிர்களின்‌ துன்பத்தைக்‌ கண்டு தாங்காத 
அவனுடைய உள்ளத்தின்‌ உயர்வையே அவர்கள்‌ நினைத்துப்‌ பார்த்தார்கள்‌. 
அவனுடைய வள்ளன்மையை அவர்கள்‌ நன்றாக அறிந்தவர்கள்‌. புலவர்களுக்குப்‌ 
பொன்னும்‌ பொருளும்‌ வாரி வழங்குவதைக்‌ கண்டு வியந்திருக்கிறார்கள்‌. 
பாணர்களுக்குப்‌ பரிசில்கள்‌ தருவதைக்‌ கண்ணாரக்‌ கண்டு களித்திருக்கிருர்கள்‌. 
கூத்தர்களுக்கு விருந்தும்‌ விரும்பும்‌ பொருளும்‌ வழங்குவதைப்‌ பார்த்து இறும்பூது 


17 


அடைந்திருக்கிருர்கள்‌. ஆனால்‌ இப்போது அந்த வள்ளல்‌ செய்த செயலை 
வள்ளன்மைச்‌ செயல்‌ என்பதா? ஆடும்‌ மயிலுக்குப்‌ பரிசு வழங்கியதாகச்‌ சொல்வதா? 
உயிர்க்‌ கருணை என்று சொல்வதா? மயில்‌ போர்வையைப்‌ போர்க்குமா என்று அவன்‌ 
யோசிக்கவில்லை. அது விலை உயர்ந்த மேலாடை ஆயிற்றே என்று தயங்கி 
நிற்கவில்லை. ஒரு பறவைதன்‌ நாட்டில்‌ வாழும்‌ பறவை-துன்புறுவதாக எண்னினான்‌; 
அந்தக்‌ கணத்திலே அவன்‌ மனம்‌ உருகியது; ஒன்றையும்‌ எண்ணாமல்‌ மேலே உள்ள 


படாத்தை எடுத்துப்‌ போர்த்திவிட்டான்‌. 


ids ௩7 உடு 
V F y 


e 


மயில்‌ பறந்து போய்விட்டது. காவலர்‌ பேகன்‌ அளித்த போர்வையை எடுத்துக்‌ 
கொண்டனர்‌. உலகுக்கு அறிவிக்கக்‌ காவலர்களுக்கு ஓர்‌ அதிசயச்‌ செய்தி கிடைத்தது. 
பேகனுடைய உள்ளத்தின்‌ மென்மையை எடுத்துக்‌ காட்டும்‌ ஒரு நிகழ்ச்சியை அவர்கள்‌ 


காணும்‌ வாய்ப்பல்லவா பெற்றார்கள்‌? 


பேகன்‌ அரண்மனையை அடைந்தான்‌. அவனுடன்‌ சென்றிருந்த காவலர்கள்‌ அவன்‌ 
மயிலுக்குப்‌ போர்வையை அளித்த அதிசயத்தை யாவரிடமும்‌ சொல்லிச்‌ சொல்லி 
வியந்தார்கள்‌. புலவர்களிடம்‌ புகன்றார்கள்‌. புலவர்களுக்கு ஒரு செய்தி தெரிந்தால்‌ 


வாளா இருப்பார்களா? தம்முடைய பாவினால்‌ பேகன்‌ புகழை முழக்கினார்கள்‌. 


18 


பரணர்‌ அந்த அரிய செயலைப்‌ பாராட்டினார்‌. "மயில்‌ மேலாடையை உடையாக 
உடுக்குமா? அன்றி மேலே போர்வையாகத்தான்‌ போர்த்துக்‌ கொள்ளுமா? இது 
பேகனுக்குத்‌ தெரியாதா? தெரியும்‌. ஆனால்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ அவன்‌ கருணை உள்ளம்‌ 
உருகியது. தன்‌ படாத்தை மயிலுக்கு அளித்துவிட்டான்‌" என்று பாடினார்‌. 


இன்னாருக்கு இன்னது கொடுக்க வேண்டும்‌ என்பதை எண்ணிக்‌ கொண்டிராமல்‌, 
கிடைத்ததை நினைத்தபோதே கொடுப்பதைக்‌ கொடை மடம்‌ என்று சொல்வார்கள்‌. 
மடம்‌ என்பதற்கு அறியாமை என்று பொருள்‌. இது சரியா, தவறா என்று ஆராயும்‌ 
அறிவுக்கு இடம்‌ கொடாமல்‌, உள்ளத்தில்‌ கொடுக்கத்‌ தோன்றியபோதே கொடை மடம்‌ 
உடையவர்கள்‌ கொடுத்துவிடுவார்கள்‌. பேகன்‌ மயிலின்‌ இயல்பை அப்போது 
சிந்தித்துப்‌ பார்க்கவில்லை; போர்வையை வழங்கிவிட்டான்‌. இந்தக்‌ கொடை 
மடத்தைப்‌ பரணர்‌ பாராட்டினர்‌. "தண்ணீரே இல்லாமல்‌ போன குளத்திலும்‌ மழை 


பெய்கிறது; அகன்ற வயலிலும்‌ பொழிகிறது; சிறிதும்‌ பயன்படாத உப்பு நிலத்திலும்‌ 


பெய்கிறது. இங்கேதான்‌ பெய்ய வேண்டும்‌, இங்கே பெய்யக்‌ கூடாது என்று அது 
யோசிப்பதில்லை. மதம்‌ பொருந்திய யானையையும்‌ வீர கண்டையை அணிந்த 
காலையும்‌ உடைய பேகன்‌ அந்த மாரியைப்‌ போன்றவன்‌. வரம்பு இல்லாமல்‌, 
ஆராய்ச்சி இல்லாமல்‌ கொடையைப்‌ பொழிகிற மழை அவன்‌. இப்படிக்‌ கொடை மடம்‌ 
உடையவனாக இருக்கிறான்‌ என்பதனால்‌, வீரச்‌ செயல்களிலும்‌ அறியாமை 
உடையவன்‌ என்று எண்ணக்கூடாது. படையைக்‌ கொண்டு போரிடும்‌ திறத்தில்‌, 
நன்றாகச்‌ சூழ்ந்து, இடத்துக்கும்‌ காலத்துக்கும்‌ தன்‌ வலிமைக்கும்‌ மாற்றான்‌ 


வலிமைக்கும்‌ ஏற்றபடி செயலை வகுப்பதில்‌ வல்லவன்‌. கொடை மடம்‌ படுவானே 


அல்லாமல்‌ படை மடம்‌ படமாட்டான்‌" என்று அந்தப்‌ பெரும்‌ புலவர்‌ பாடினர்‌. அவன்‌ 


கொடையைப்‌ புகழ்ந்ததோடு நில்லாமல்‌ வீரத்தையும்‌ எடுத்துக்‌ காட்டினர்‌. 


அது முதல்‌ தமிழ்‌ மக்கள்‌ பேகனை மயிலுக்குப்‌ போர்வை வழங்கிய வள்ளல்‌ என்று 


பாராட்டத்‌ தொடங்கினார்கள்‌. 


இவ்வாறு புகழ்பெற்ற பேகனுக்குக்‌ கண்ணகி என்ற மனைவி இருந்தாள்‌. ஆடல்‌ 


கலையில்‌ வல்ல ஒரு விறலியின்‌ ஆட்டத்திலும்‌ பாடலிலும்‌ அவன்‌ ஈடுபட்டான்‌. 
அதனால்‌ மற்றக்‌ காரியங்களைக்கூட மறந்திருந்தான்‌. அந்த விறலியும்‌ சில காலம்‌ 
ஆவிநன்குடியில்‌ தங்கியிருந்தாள்‌. இது சம்பந்தமாகக்‌ கண்ணகிக்குத்‌ தன்‌ கணவன்மேல்‌ 
ஐயம்‌ உண்டாயிற்று. அதனால்‌ சிறிது கோபமும்‌ எழுந்தது. அதை ஊடல்‌ என்பார்கள்‌. 


19 


எப்படியோ அந்தச்‌ சிறிய ஊடல்‌ பெரிதாக வளர்ந்துவிட்டது. பேகன்‌ தன்‌ மனைவியை 
ஒரு மாளிகைக்கு அனுப்பி அங்கேயே இருக்கும்படி சொல்லி விட்டான்‌. அவள்‌ உணவு 
உடை முதலியவற்றைப்‌ பெற ஏற்பாடுகள்‌ செய்தான்‌. ஆனால்‌ அவளைப்‌ போய்ப்‌ 
பார்க்கவில்லை. இந்தச்‌ செய்தி முதலில்‌ யாருக்கும்‌ தெரியாது. பிறகு மெல்ல மெல்லப்‌ 
பேகனுடைய உறவினருக்குத்‌ தெரிந்தது. 


கண்ணகி தன்‌ கணவனுடைய சினத்துக்கு ஆளாகித்‌ தவித்தாள்‌. அவளுக்குப்‌ 
பேகனுடைய அன்பு இனிக்‌ கிடைக்குமோ என்ற ஏக்கம்‌ வந்து விட்டது. வாழ்க்கையே 
குலைந்துவிட்டதாக எண்ணி மறுகினாள்‌. 


பேகனிடம்‌ கூறி அவன்‌ சினத்தை மாற்ற வேண்டும்‌ என்று அவனுடன்‌ பழகுகிறவர்கள்‌ 
யாவரும்‌ நினைத்தார்கள்‌. ஆனால்‌ அவனுக்கு நல்லுரை கூறும்‌ துணிவு யாருக்கும்‌ 
உண்டாகவில்லை. பேகனுடன்‌ நெருங்கிப்‌ பழகும்‌ புலவர்களைக்‌ கொண்டு தான்‌ 
இந்தக்‌ காரியத்தைச்‌ சாதித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று சில அன்பர்கள்‌ 


எண்ணினார்கள்‌. 


ஒரு சமயம்‌ பரணர்‌ வந்தார்‌; அவருடன்‌ கபிலரும்‌ வேறு சில புலவர்களும்‌ வந்தார்கள்‌. 
பரனரை நன்கு அறிந்திருந்தவரும்‌ பேகனுடைய நண்பருமாகிய ஒருவர்‌ அப்புலவரைத்‌ 
தனியே சந்தித்து நிகழ்ந்ததைச்‌ சொன்னர்‌; எப்படியாவது கண்ணகியை மீட்டும்‌ 


பேகனோடு வாழும்படி வகை செய்யவேண்டும்‌ என்று வேண்டிக்‌ கொண்டார்‌. 


பரணர்‌ அதைப்‌ பற்றி மேலும்‌ விசாரித்துத்‌ தெரிந்துகொண்டார்‌. தாம்‌ ஒருவராக நின்று 
பேகன்‌ மனத்தை மாற்றுவதைவிடக்‌ கபிலர்‌ முதலிய மற்றப்‌ புலவர்களையும்‌ 
துணையாகக்‌ கொண்டு அவனை இரங்க வைக்கலாம்‌ என்று எண்ணினார்‌. அந்தப்‌ 
புலவர்களிடம்‌ தம்‌ கருத்தைச்‌ சொன்னர்‌. இன்னது செய்வதென்று அவர்கள்‌ 
தங்களுக்குள்‌ ஒரு திட்டம்‌ வகுத்துக்‌ கொண்டார்கள்‌. 


ஒரு நாள்‌ காலை கபிலர்‌ தனியே சென்று பேகனைக்‌ கண்டார்‌. இருவரும்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 


"நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது முதல்‌ என்‌ உள்ளம்‌ அங்கேயே இருக்கிறது" 


என்றார்‌ புலவர்‌. 


20 


“என்ன அது?" என்று கேட்டான்‌ வள்ளல்‌. "நானும்‌ என்னைச்‌ சேர்ந்தவர்களும்‌ 


உன்னையும்‌ உன்‌ மலையையும்‌ பாராட்டும்‌ பாடல்களை ஓரிடத்திலே 


பாடிக்கொண்டிருந்தோம்‌. அப்போது யாரோ விம்மி விம்மி அழும்‌ குரல்‌ கேட்டது." 


"அழுகையா? யார்‌ அழுதார்கள்‌?" 


"அதுதான்‌ தெரியவில்லை. அழுதவள்‌ ஒரு பெண்‌. அவள்‌ சில வார்த்தைகளைச்‌ 
சொல்லிப்‌ புலம்பினாள்‌. அந்தக்‌ குரல்தான்‌ எத்தனை மென்மையாக இருந்தது. 
புல்லாங்குழல்‌ அழுவதாக இருந்தால்‌ எப்படி இருக்கும்‌! அதுபோல இருந்தது. அவள்‌ 
யாரோ, அவளுக்கு என்ன துயரமோ, தெரியவில்லை. உன்‌ பேரைச்‌ சொன்னபோது 
அவள்‌ அழக்‌ காரணம்‌ என்ன? எனக்கு அதை நினைக்க நினைக்க மனம்‌ உருகுகிறது" 


என்று நிறுத்தினார்‌ புலவர்‌. 


பேகன்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. கபிலர்‌ இன்னாரைக்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்கிறார்‌ 


என்பதை அவன்‌ உணர்ந்து கொண்டான்‌. புலவர்‌ தம்‌ கருத்தை ஒரு பாட்டாகவே 


பாடிவிட்டார்‌. பேகன்‌ சிந்தனையுள்‌ ஆழ்ந்தான்‌. "சரி, நான்‌ போய்‌ வருகிறேன்‌" என்று 
சொல்லி அவர்‌ விடை பெற்றுக்கொண்டார்‌. சிறிது நேரம்‌ சென்றது. பரணர்‌ வந்தார்‌. 
"இன்று ஒரு புதிய பாடல்‌ பாடி வந்திருக்கிறேன்‌" என்று சொல்லிக்கொண்டே வந்தார்‌. 


பேகன்‌ சிறிதே தெளிவு பெற்று, "வாருங்கள்‌, வாருங்கள்‌" என்றான்‌. அவர்‌ அமர்ந்தார்‌. 


"அந்தப்‌ பாடலை ஒரு பாணன்‌ பாடியதாகப்‌ பாடியிருக்கிறேன்‌" என்றார்‌. 


"எங்கே சொல்லுங்கள்‌, கேட்கலாம்‌." 


பாட்டை அவர்‌ சொன்னார்‌. அதுவும்‌ கண்ணகியின்‌ துயரத்தைச்‌ சொல்வதாகவே 


இருந்தது. 


"நீ இரங்காமல்‌ இருப்பது கொடுமை. நாங்கள்‌ யாழைச்‌ சரிப்படுத்திக்கொண்டு 
செவ்வழிப்‌ பண்ணிலே உன்‌ காட்டின்‌ பெருமையைப்‌ பாடினோம்‌. அப்போது நெய்தற்‌ 
பூப்போன்ற கண்ணிலிருந்து நீரை வார விட்டுக்கொண்டு ஒருத்தி வந்தாள்‌. நாங்கள்‌ 
அப்பெருமாட்டியை வணங்கி, எங்கள்‌ பெருமானுக்கு உறவினளோ ?" என்று 
கேட்டோம்‌. அவள்‌ தன்‌ மெல்லிய விரலால்‌ கண்ணிரைத்‌ துடைத்துக்கொண்டாள்‌; 


'நான்‌ அவனுடைய உறவினள்‌ அல்லள்‌. அவனுக்கு என்னைப்போல வேறு ஒருத்தி 


21 


உறவினளாகி விட்டாள்‌ என்று சொல்லிக்‌ கொள்கிறார்கள்‌' என்று சொன்னாள்‌." 
இவ்வாறு அந்தப்‌ பாடல்‌ கூறியது. அதைக்‌ கேட்டுப்‌ பேகன்‌ தலையைத்‌ 
தாழ்த்திக்கொண்டான்‌. 


மறுபடியும்‌ ஒரு பாட்டைப்‌ பரணர்‌ கூறினார்‌. அதுவும்‌ பாணன்‌ பாடுவதாகவே 
இருந்தது. "மயில்‌ நடுங்கு மென்று உள்ளம்‌ இரங்கி மேலாடையை உதவிய பேகனே, 
நாங்கள்‌ இப்போது உன்னை அணுகியதற்குக்‌ காரணத்தைக்‌ கேள்‌. எங்களுக்குப்‌ பசி 
இல்லை; தாங்க வேண்டிய குடும்பப்‌ பாரமும்‌ இல்லை. இங்கே வந்து இசை பாடிப்‌ 
பெற விரும்பிய பரிசில்‌ ஒன்று உண்டு. அந்தப்‌ பரிசிலை நீ அருளவேண்டும்‌. நீ 
இப்போதே உன்‌ தேரில்‌ ஏறி, வருத்தத்தோடு உறையும்‌ அப்‌ பெருமாட்டியின்‌ 


துன்பத்தைக்‌ களையவேண்டும்‌” என்று பாடினார்‌. 


பேகன்‌ காதில்‌ அதுவும்‌ விழுந்தது. அவன்‌ முகம்‌ நிமிர்ந்து பார்க்கவில்லை. சிறிது நேரம்‌ 
பேசாமல்‌ அமர்ந்திருந்த பரணர்‌, "நான்‌ போய்‌ வருகிறேன்‌" என்று விடைபெற்றுக்‌ 


கொண்டார்‌. 


அன்று பிற்பகலிலும்‌ பேகனை வேறு புலவர்கள்‌ அணுகினார்கள்‌. அரிசில்‌ கிழார்‌ 
சென்றார்‌. அவரும்‌: பாணன்‌ கூற்றாகவே பாடினார்‌; "நின்‌ நல்ல நாட்டைப்‌ பாடிய 
பாணனாகிய என்பால்‌ அன்பு வைத்துப்‌ பரிசில்‌ தர வேண்டுமென்று நீ 
எண்ணினாயானால்‌ இந்தப்‌ பரிசில்‌ தரவேண்டும்‌ : நின்னைப்‌ பிரிந்து வாடும்‌ அரிவை 
மீண்டும்‌ தன்‌ கூந்தலை வாரிப்‌ பின்னிப்‌ பூவைச்‌ சூட்டிக்‌ கொள்ளும்படி நீ இப்போதே 
தேரில்‌ குதிரையைப்‌ பூட்டவேண்டும்‌" என்று கவி பாடினர்‌. அவர்‌ போனபிறகு 
பெருங்குன்றூர்‌ கிழார்‌ வந்தார்‌. அவரும்‌ அதே போக்கில்‌ பாடினார்‌. 


பெரும்‌ புலவர்கள்‌ சொல்வதைக்‌ கேட்டும்‌. மனம்‌ இரங்காமல்‌ இருப்பானா பேகன்‌? 
அவன்‌ தான்‌ செய்த செயலுக்காக மிகவும்‌ வருந்தினான்‌. அன்றே தன்‌ மனைவியைத்‌ 
தானே சென்று அழைத்து வந்தான்‌. மறுநாள்‌ புலவர்கள்‌ நால்வரையும்‌ அரண்மனைக்கு 
வரச்‌ செய்தான்‌. தன்‌ மனைவியையும்‌ உடன்‌ வைத்துக்கொண்டு அந்த நால்வரையும்‌. 
வரவேற்று உபசரித்தான்‌. கண்ணகி அப்‌ புலவர்கள்‌ காலில்‌ விழுந்து வணங்கினாள்‌. 
அப்போதும்‌ அவள்‌ கண்ணில்‌ நீர்‌ வழிந்தது. நன்றியறிவினாலும்‌ மகிழ்ச்சியினாலும்‌ 
வந்த கண்ணீர்‌ அது. 


22 


4. அதிகமான்‌ 


தருமபுரி என்று கேட்டிருக்கிறீர்களா? சேலம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள ஊர்‌ அது. அந்தப்‌ 
பேர்‌ பிற்காலத்தில்‌ வந்தது. அந்தக்‌ காலத்தில்‌ அதற்குத்‌ தகடூர்‌ என்று பேர்‌ வழங்கியது. 
இப்போது தருமபுரிக்கருகில்‌ அதிகமான்‌ கோட்டை என்ற இடம்‌ இருக்கிறது. அது முன்‌ 
காலத்தில்‌ தகடூரைச்‌ சேர்ந்ததாக இருந்தது. அந்தக்‌ கோட்டையை நடுவிலே பெற்று, 
நாற்புறமும்‌ விரிவாகவும்‌ அழகாகவும்‌ அமைந்திருந்தது பழைய காலத்துத்‌ தகடூர்‌. 


அதைத்‌ தன்‌ அரசாட்சிக்குரிய தலைநகரமாகக்‌ கொண்டு வாழ்ந்தவன்‌ அதிகமான்‌ 
நெடுமான்‌ அஞ்சி என்பவன்‌. அதிகர்‌ என்றும்‌ அதியர்‌ என்றும்‌ அவலுடைய 
குலத்தோரை அறிஞர்கள்‌ குறிப்பார்கள்‌. அந்தக்‌ குலத்தில்‌ உதித்தவன்‌ நெடுமான்‌ 
அஞ்சி. அதில்‌ தோன்றிய பலருக்குள்ளே அவனே இணையில்லாத புகழ்‌ பெற்றவ 
தைலின்‌, அதிகமான்‌ என்றால்‌ அவனையே குறிக்கும்படி ஆகிவிட்டது. 


அதிகர்‌ குலத்தின்‌ முதல்வன்‌ சேரர்‌ குலத்தில்‌ உதித்தவன்‌. மிகப்‌ பழங்காலத்திலேயே 
அதிகமானுடைய முன்னோர்கள்‌ அக்குலத்திலிருந்து தனிக்‌ கிளையாகப்‌ பிரிந்து 
தனியே நாடாளும்‌ உரிமையை மேற்கொண்டிருந்தார்கள்‌. சேரர்களைப்‌ போல 
முடியுடை மன்னர்களாக விளங்காவிட்டாலும்‌ அவர்களுக்குரிய பனைமாலையை 
அணிந்து கொண்‌ டார்கள்‌. சேரர்களுக்கும்‌ அதியர்‌ குலத்தினருக்கும்‌ அடிக்கடி பூசல்‌ 
நிகழ்வது உண்டு. 


அதிகமான்‌ சிறந்த வள்ளல்‌; பெரு வீரன்‌. புலவர்களிடையே இருந்து இனிதே பொழுது 
போக்குபவன்‌. எதைச்‌ செய்தாலும்‌ அதில்‌ ஈடுபட்டு ஒருமை மனத்தோடு செயல்‌ 
செய்யும்‌ இயல்புடையவன்‌. போர்‌ பற்றிய ஆலோசனையில்‌ ஆழ்ந்திருந்தால்‌ வேறு 
எதையும்‌ கவனிக்காமல்‌ தன்‌ அமைச்சர்களுடனும்‌ படைத்‌ தலைவர்களுடனும்‌ 


அதுபற்றிய பேச்சிலே ஈடுபட்டிருப்பான்‌. 


அவனை நாடிப்‌ பல புலவர்கள்‌ வந்தார்கள்‌; பாடினார்கள்‌; பரிசு பெற்றார்கள்‌. தமிழ்ப்‌ 
புலமையிலே சிறந்த மூதாட்டியாகிய ஒளவையார்‌ அவனிடம்‌ வந்தார்‌. அப்போது 
அதிகமான்‌ ஏதோ இன்றியமையாத ஆலோசனையில்‌ ஈடுபட்டிருந்தான்‌. அத்தகைய 
சமயங்களில்‌ யாரும்‌ அவனை அணுக அஞ்சுவார்கள்‌. அரசியல்‌ அதிகாரி ஒருவர்‌ 
ஒளவையாரை வரவேற்றுத்‌ தாகத்திற்கு நீர்‌ கொடுத்து அமரச்‌ சொன்னார்‌. ஒளவையார்‌ 
அமர்ந்தார்‌. "மன்னர்‌ மிகவும்‌ முக்கியமான ஆலோசனையில்‌ இருக்கிறார்‌. இதோ 


23 


வந்துவிடுவார்‌. சற்றுப்‌ பொறுக்க வேண்டும்‌” என்று அதிகாரி பணிவாகச்‌ சொன்னார்‌. 
சிறிது நேரம்‌ ஆயிற்று. அதிகமான்‌ வரவில்லை. 


ஒளவையார்‌ பொறுமையை இழந்தார்‌. 'எவ்வளவு நேரம்‌ பிச்சைக்காரியைப்‌ போலக்‌ 
காத்திருப்பது?' என்று கோபம்‌ மூண்டது. உடனே ஒரு பாட்டைப்‌ பாடினர்‌. அங்கே 
இருந்த வாயில்‌ காவலனைப்‌ பார்த்து அந்தப்‌ பாடலைச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. 
"வாற்காரா, வாசற்காரா, கொடையாளிகளின்‌ காதுகளில்‌ தம்முடைய சொற்களை 
விதைத்து, தம்‌ காரியங்களை முடித்துக்‌ கொள்கிறவர்கள்‌ புலவர்கள்‌. அவர்‌ களுக்குப்‌ 
பரிசு பெரிதன்று; தரம்‌ அறிந்து பாராட்டும்‌ வரிசைதான்‌ பெரிது. அதற்காகவே 
அவர்கள்‌ ஏங்கிக்‌ கிடப்பார்கள்‌. அத்தகைய பரிசிலர்களுக்கு அடையாமல்‌ திறந்து 
வைத்திருக்கிற வாசலைக்‌ காப்பவனே! உன்னுடைய அரசனாகிய நெடுமான்‌ அஞ்சி 
தன்‌ பெருமையைத்‌ தான்‌ அறியவில்லையோ? வந்தவர்களைக்‌ காக்க வைப்பது அவன்‌ 
பெருமைக்கு இழுக்கு என்பதைத்‌ தெரிந்துகொள்ள வில்லையோ? அது கிடக்கட்டும்‌. 
என்னையும்‌ அவன்‌ அறிந்துகொள்ள வில்லையோ? பிச்சைக்காரியைப்‌ போலக்‌ 
காத்திருக்கும்‌ பேர்வழி நான்‌ அல்லள்‌ என்பதை அவன்‌ உணர வில்லையே! 
அறிவுடையோரும்‌ புகழுடையோரும்‌ இந்த உலகத்தில்‌ தோன்றுகிறார்கள்‌; 
மறைகிறார்கள்‌. பிறகு யாரும்‌ தோன்றாத சூனிய உலகம்‌ அன்றே? எத்தனையோ 
பேர்கள்‌ இருந்துகொண்டுதான்‌ இருக்கிறார்கள்‌. கையில்‌ கோடரியை யுடைய தச்சன்‌ 
பெரிய காட்டில்‌ மரத்தைத்‌ தேடி அலையவா வேண்டும்‌? உபகாரியைத்‌ தேடி நான்‌ 
அலைய வேண்டியதில்லை. எந்தத்‌ திக்கிலே சென்றாலும்‌ அந்தத்‌ திக்கிலே சோறு 


கிடைக்கும்‌" என்று பாடினார்‌. 


பாட்டு முடிவதற்கும்‌ அதிகாரி வந்து நிற்பதற்கும்‌ சரியாக இருந்தது. ஒளவையார்‌ 
பாடிக்கொண்டிருந்த போது அங்கே வந்த அதிகாரி அப்‌ பெருமாட்டியின்‌ கோபத்தை 
உணர்ந்து ஓடிச்‌ சென்று அதிகமானிடம்‌ தெரிவித்தார்‌. உடனே அதிகமான்‌ வந்து 


விட்டான்‌. 


"நான்‌ செய்த பிழையைப்‌ பொறுக்க வேண்டும்‌. மிகவும்‌ இன்றியமையாத கடமை 
இருந்தது. அதனால்‌ கவனிக்காமல்‌ இருந்துவிட்டேன்‌. நான்‌ செய்தது எவ்வளவு பெரிய 
பிழை என்பதை இப்போது நன்றாக உணர்கிறேன்‌. தாங்கள்‌ வந்திருப்பது எனக்குத்‌ 
தெளிவாகத்‌ தெரியாது. தெரிந்திருந்தால்‌ அப்போதே வந்திருப்பேன்‌." - அவன்‌ 
உண்மையில்‌ மனம்‌ குழைந்து மன்னிப்பு வேண்டினான்‌ , அழாத குறைதான்‌. 


24 


ஒளவையார்‌ உண்மையை உணர்ந்தார்‌. அவர்‌ வந்திருப்பதை யாரும்‌ தெரிவிக்காத 
போது அவனைக்‌ குறை கூறிப்‌ பயன்‌ என்ன? அவர்‌ சினம்‌ தணிந்தார்‌. அதிகமான்‌ 
அவரை உள்ளே அழைத்துச்‌ சென்றான்‌. சிறந்த இடத்தில்‌ இருக்கச்‌ செய்து அன்புடன்‌ 


உரையாடினான்‌. 


ஒளவையார்‌ சினம்‌ மாறியதோடு அதிகமானுடைய பண்பையும்‌ உணரத்‌ தொடங்கினர்‌. 


இரண்டு நாட்கள்‌ தங்கி விடை பெற்றுக்கொண்டார்‌. "அடிக்கடி வந்து தமிழின்பத்தை 
நான்‌ நுகரும்படி செய்ய வேண்டும்‌" என்று வேண்டிக்கொண்டான்‌ அதிகமான்‌. 


* 


நெடுமான்‌ அஞ்சியின்‌ நாட்டில்‌ கஞ்சமலை என்ற மலை ஒன்று உண்டு. பல மருந்துச்‌ 
செடிகள்‌ உள்ளது அது; முனிவரும்‌ சித்தரும்‌ நாடி மருந்துக்குரிய மூலிகைகளைத்‌ தேடிப்‌ 
பெறும்‌ சிறப்புடையது. அங்கே ஓரிடத்தில்‌ நெல்லி மரம்‌ ஒன்று இருந்தது. அது எங்கும்‌ 
காணுவதற்கரிய சிறப்பை உடையது; பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்க்கும்‌ தன்மை 


பெற்றது. மருத்துவர்கள்‌ அதன்‌ பெருமையை உணர்ந்து அதிகமானிடம்‌ 
சொல்லியிருந்தார்கள்‌. "அந்த மரம்‌ காய்த்துப்‌ பழுப்பது அரிது. காய்கள்‌ பிஞ்சிலே 
உதிர்ந்துவிடும்‌. ஒன்று இரண்டு காய்கள்‌ முற்றி விளைந்தால்‌ அவற்றை 
அமுதம்போலப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. அந்த நெல்லிக்கனியை உண்டால்‌ 
நெடுநாளைக்கு வாழலாம்‌" என்று சொன்னார்கள்‌. "அத்தகைய மரத்தை நாம்‌ 
பாதுகாப்பது நல்லது" என்று எண்ணி அதிகமான்‌ அதற்குக்‌ காவலாளரை அமைத்தான்‌. 
பல காலமாகியும்‌ அது காய்ப்பதாகவே தெரியவில்லை. 


அந்த மரத்தில்‌ இப்போது பிஞ்சுகள்‌ தோன்றின. அதிகமான்‌ அதைப்‌ போய்ப்‌ 
பார்த்துவிட்டு வந்தான்‌. ஆனால்‌ மருத்துவர்கள்‌ சொன்னது போல்‌ பிஞ்சுகள்‌ 
ஒவ்வொன்றாக உதிர்ந்து வந்தன. "ஒரு காயாவது கனிந்தால்‌ அரசருக்குப்‌ பயன்படும்‌. 
அவர்‌ ஒருவர்‌ நீடுழி வாழ்ந்தால்‌ எத்தனையோ பேருக்கு நலம்‌ உண்டாகும்‌" என்று 


சான்றோர்‌ கூறினர்‌. 


காலம்‌ போய்க்கொண்டிருந்தது; பிஞ்சுகளும்‌ உதிர்ந்து கொண்டே இருந்தன; சில, 
பெரிய பிஞ்சுகளாக முதிர்ந்தன; அவற்றிலும்‌ சில உதிர்ந்தன. கடைசியில்‌ சொல்லி 


வைத்தாற்போல ஒரே ஒரு காய்‌ தான்‌ மிஞ்சியது; பருத்தது; நன்றாகக்‌ கனிந்தது. 


25 


ஒன்றாவது கிடைத்ததே என்று பெருமக்கள்‌ உவகை அடைந்தனர்‌. அந்தக்‌ கனி 
அதிகமானுக்குத்தான்‌ உரியது என்பதில்‌ யாருக்கும்‌ ஐயம்‌ உண்டாகவில்லை. ஒரு நல்ல 
நாளில்‌ அதைப்‌ பறித்து இறைவன்‌ திருமுன்‌ வைத்து வணங்கி உண்ண வேண்டும்‌ 
என்று ஏற்பாடு ஆகியிருந்தது. 


ny 


n4 


நீ 


"i: 

71119 | | » 

NI வை பர்‌ 
upin 


1 


அந்த நாள்‌ வந்தது. கனியைப்‌ பறித்து வந்து இறைவன்‌ முன்‌ வைத்து வழிபட்டார்கள்‌. 
அதிகமான்‌ இறைவனை வணங்கி ஓர்‌ இருக்கையில்‌ சென்று அமர்ந்தான்‌. நெல்லிக்‌ 
கனியை ஒரு பொற்றட்டில்‌ ஒரு மங்கை ஏந்தி அவனிடம்‌ கொண்டு வந்தாள்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌ ஒளவையார்‌ அங்கே வந்து சேர்ந்தார்‌. அவரை வரவேற்றான்‌ 
அதிகமான்‌. அந்த இளம்‌ பெண்‌ நெல்லிக்‌ கனியை ஏந்திக்கொண்டு அருகில்‌ நின்றாள்‌. 
ஒளவையார்‌ நல்ல வெயிலில்‌ நடந்து வந்திருந்தார்‌. "என்ன கடுமையான வெயில்‌!" 
என்று சொல்லிக்கொண்டே அமர்ந்தார்‌. உடனே ஒருவர்‌ தண்ணீர்‌ கொண்டுவந்து 
கொடுத்தார்‌. அதை அருந்திய அவர்‌ அந்த இளம்‌ பெண்‌ கையில்‌ பொன்‌ தட்டை ஏந்திக்‌ 


கொண்டு நிற்பதைக்‌ கண்டார்‌. "என்ன அது?" என்று கேட்டார்‌ ஒளவையார்‌. 


"நெல்லிக்‌ கனி" என்று அதிகமான்‌ கூறினான்‌. 


"நெல்லிக்‌ கணியா? இந்த வெயில்‌ காலத்தில்‌ தாகம்‌ தீர்க்க உதவுவதல்லவா அது? நான்‌ 
வரும்‌ வழியில்‌ ஒரு நெல்லிக்காயாவது கிடைக்காதா என்று ஏங்கினேன்‌. நாக்கு அப்படி 
வறட்டியது." 


"அப்படியா? இந்த நெல்லிக்‌ கனியை உண்ணலாமே!” என்றான்‌ அதிகன்‌. 


அருகில்‌ இருந்தவர்கள்‌ துணுக்குற்றார்கள்‌. ஒளவையார்‌ அதைக்‌ கவனிக்கவில்லை. 
அதிகமான்‌ கூறியதற்கு, "உண்ணலாம்‌""என்று விடை கூறினார்‌. அதிகமான்‌ மறு 
பேச்சுப்‌ பேசவில்லை. தட்டில்‌ இருந்த நெல்லிக்கனியை எடுத்தான்‌. ஒளவையாரின்‌ 
கையிலே கொடுத்தான்‌. அவர்‌ அதை வாயிலிட்டுத்‌ தின்னத்‌ தொடங்கினார்‌. 


அங்கே இருந்தவர்களுடைய உள்ளத்தில்‌ எத்தனையோ விதமான எண்ணங்கள்‌ 


எழுந்தன. 'இவள்‌ எங்கேயடா இப்போது வந்து சேர்ந்தாள்‌!' என்று சிலர்‌ பல்லைக்‌ 


26 


கடித்தார்கள்‌. 'இவன்‌ இதன்‌ அருமையைச்‌ சொல்லாமல்‌ இப்படிச்‌ செய்யலாமா?' என்று 


அவன்‌ மீது சினம்‌ கொண்டார்கள்‌. 


"நெல்லிக்‌ கனி ஒரு புதிய சுவையுடன்‌ இருக்கிறதே! இது போன்றதொன்றை நான்‌ 


கண்டே ல்லை” என்‌ ளவையார்‌ மென்று கொண்டே சொன்னர்‌. 
த்‌ று ஓ று 


"ஆமாம்‌; இது புதிய கணிதான்‌" என்றான்‌ அதிகமான்‌. 


அதற்குள்‌ அங்கே அமர்ந்திருந்த பெரியவர்‌ ஒருவருக்கு ஆத்திரம்‌ பொறுக்கவில்லை. 


"நம்‌ அரசனுக்‌ காகத்‌ தவஞ்‌ செய்து பெற்ற கனி அது" என்று வெடுக்கென்று 


சொல்லிவிட்டார்‌. 


"இதில்‌ ஏதோ சிறப்பிருக்கிறது போலிருக்கிறதே!" என்று ஒளவையார்‌ அங்கே 
இருந்தவர்கள்‌ முகத்தைப்‌ பார்த்தார்‌. ஏதோ நடக்கக்‌ கூடாதது நடந்து விட்டதென்ற 
செய்தியை அவர்கள்‌ முகங்கள்‌ தெரிவித்தன. ஒளவையார்‌, "ஏதோ ஒரு புதுமை 
இக்கனியில்‌ இருக்கிறது. நீ உண்ண வேண்டியதை நான்‌ உண்டுவிட்டேன்‌ என்று 
தெரிகிறது. உண்மையை ஒளிக்காமல்‌ சொல்லவேண்டும்‌" என்று அதிகமானைக்‌ 


கேட்டார்‌. 


"நான்‌ சொல்கிறேன்‌" என்று பெரியவர்‌ முன்‌ வந்தார்‌; கதையை யெல்லாம்‌ சொல்லி 


முடித்தார்‌. 


27 


அப்போதுதான்‌ ஒளவையார்‌, அவசரப்பட்டுத்‌ தாம்‌ செய்த செயலின்‌ விளைவை 
உணர்ந்து இரங்கினார்‌. "அப்படியா? நான்‌ என்ன காரியம்‌ செய்து விட்டேன்‌! பல 
காலம்‌ வாழவேண்டிய உனக்குக்‌ கிடைக்க வேண்டியதை நான்‌ இடையிலே தட்டிப்‌ 


பறிப்பதற்காகவா வந்தேன்‌?" என்று துயரம்‌ விம்மும்‌ குரலோடு கேட்டார்‌. 


அதிகமான்‌ புன்முறுவல்‌ பூத்தான்‌; "தாங்கள்‌ அப்படிச்‌ சொல்லக்கூடாது. இறைவன்‌ 
திருவுள்ளத்தின்‌ படியே யாவும்‌ நடக்கும்‌. நான்‌ எத்தனை காலம்‌ வாழ்ந்தால்‌ என்ன? சில 
போர்களைச்‌ செய்வேன்‌; பலரை மடியச்‌ செய்வேன்‌. உலகம்‌ அரசர்களால்‌ 
வாழ்வதில்லை; அறிவு சிறந்த சான்றோர்களால்‌ வாழ்கிறது. தங்களைப்‌ போன்ற 
பெரும்‌ புலவர்கள்‌ வாழ்ந்தால்‌ உலகம்‌ நன்மையை உணரும்‌; நேர்மை வழியை 
உணரும்‌; கவிதை விருந்தை நுகரும்‌. இந்த அரிய கனி எங்கே போய்ச்‌ 
சேரவேண்டுமோ, அங்கேதான்‌ போய்ச்‌ சேர்ந்திருக்கிறது" என்றான்‌. 


ஒளவையாருக்கு அதிகமானிடம்‌ உண்டான மதிப்பு ஆயிரம்‌ மடங்கு உயர்ந்துவிட்டது. 


‘இவன்‌ தெய்வப்‌ பிறவி' என்று மனம்‌ குளிர்ந்து வாழ்த்தத்‌ தொடங்கினார்‌. 


"அதியர்‌ குலத்தில்‌ வந்த கோமானே, நீ வாழ்க! போரில்‌ பகைவரை அழித்து வெல்லும்‌ 
வீரத்‌ திருவையுடைய நெடுமான்‌ அஞ்சியே, நீ வாழ்க! வாழ்க! பால்‌ போன்ற 
வெண்பிறையைத்‌ திருமுடியிலே சூடும்‌ நீல கண்டப்‌ பெருமானைப்போல நீ என்றும்‌ 
நிலைபெற்று வாழ்வாயாக! நீ எத்தனை அரிய ஈகையைச்‌ செய்தாய்‌! மலையிலே 
விளைந்த அரிய நெல்லிக்கனியை, நாம்‌ உண்டால்‌ நல்லதென்று எண்ணாமல்‌ எனக்குக்‌ 
கொடுத்தாயே! இதனால்‌ உண்டாகும்‌ அரிய பயன்‌ இன்னதென்று எனக்குச்‌ 
சொல்லாமல்‌ அடக்கி, சாவு நீங்கும்படி எனக்குத்‌ தந்துவிட்டாயே! உன்‌ பெருமையை 


என்னவென்று சொல்வேன்‌! வாழ்க, வாழ்க, வாழ்க!" என்று பாடி வாழ்த்தினார்‌. 


"அந்தக்‌ கனியைவிட இந்தப்‌ பாடல்‌ இனிமையாக இருக்கிறது. அதை உண்டால்‌ இந்த 


நாற்ற உடம்பு ஒருகால்‌ நெடிது வாழலாம்‌, ஆனால்‌ இந்தப்‌ பாடலைப்‌ பெற்றமையால்‌ 
என்‌ புகழுடம்பு சாவாமல்‌ வாழும்‌" என்று மகிழ்ச்சி பொங்கப்‌ பேசினான்‌, அதிகமான்‌ 


நெடுமான்‌ அஞ்சி. 


28 


அதுமுதல்‌ ஒளவையார்‌ உள்ளத்தில்‌ ஏறிக்‌ கொண்டான்‌ அதிகமான்‌. அவர்களிடையே 
இருந்த நட்பு வலிமை பெற்றது."நான்‌ உங்கள்‌ தம்பி போன்றவன்‌. எனக்குத்‌ தமக்கை 
யாரும்‌ இல்லை. உங்களையே அவ்வாறு கொள்கிறேன்‌" என்று பணிந்‌ தான்‌ 
அதிகமான்‌. ஒளவையாரும்‌ உடன்பிறந்தானை விட மிக்க அன்போடு அவனிடம்‌ 


பழகலாயினர்‌. 


நீண்ட காலம்‌ வாழச்செய்யும்‌ நெல்லிக்‌ கனியைத்‌ தான்‌ உண்ணாமல்‌ ஒளவைக்கு 
ஈந்தான்‌ அதிகன்‌ என்ற செய்தி தமிழ்நாடு எங்கனும்‌ பரவியது. புலவர்கள்‌ அவனைப்‌ 
பாராட்டும்போது நெல்லிக்கனி வழங்கிய பெருஞ்‌ செயலைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தார்கள்‌. 


* 


திருக்கோவலூரில்‌ காரி என்ற வள்ளல்‌ இருந்தான்‌. அவன்‌ முடியுடை மன்னர்களுக்குப்‌ 
போரில்‌ துணையாகச்‌ சென்று போரிட்டு வெற்றிபெற வைக்கிறவன்‌. அக்காலத்தில்‌ 
சேர நாட்டை ஆண்டிருந்தவன்‌ பெருஞ்சேரல்‌ இரும்பொறை என்ற சேரன்‌. அவனுக்குக்‌ 
கொல்லிமலையைத்‌ தன்‌ ஆட்சிக்குள்‌ கொண்டுவர வேண்டும்‌ என்ற அவா இருந்தது. 
கொல்லிமலையைச்‌ சார்ந்த ஒரு பகுதியை ஓரியென்பவன்‌ ஆண்டு கொண்டிருந்தான்‌. 
அவன்மேல்‌ போர்‌ தொடுக்க விரும்பிய சேரன்‌, காரியைத்‌ தன்‌ படைக்குத்‌ துணையாக 
வரும்படி ஆள்‌ விட்டு அழைத்தான்‌. காரி சேரமானைப்‌ போய்ப்‌ பார்த்துப்‌ பேசினான்‌. 
"ஓரி சிறிய நாட்டுக்குத்‌ தலைவன்‌. அவனோடு போரிட நீங்கள்‌ போகவேண்டிய- 
தில்லை. நான்‌ என்னுடன்‌ இருக்கும்‌ வீரர்களுடன்‌ சென்று அவனை வென்று 
வருகிறேன்‌" என்றான்‌. பெருஞ்சேரல்‌ இரும்பொறை அப்படியே செய்யலாம்‌ என்று 


ஒப்புக்கொண்டான்‌. 


உடனே காரி ஒரியின்மேல்‌ போர்‌ தொடுத்தான்‌. அப்போரில்‌ ஓரி உயிர்‌ இழந்தான்‌. 
அவனுடைய கொல்லிக்‌ கூற்றத்தைக்‌ காரி சேரமானுக்கு வழங்கினான்‌. 
அதிகமானுக்கும்‌ ஓரிக்கும்‌ பழக்கம்‌ இருந்தது. ஒரு காரணமும்‌ இல்லாமல்‌ ஓரியின்மேல்‌ 
படையெடுத்து அவனைக்‌ கொன்ற காரியினிடம்‌ அதிகமானுக்குக்‌ கோபம்‌ மூண்டது. 
சேரமானுக்குக்‌ கையாளாக இருந்தே இப்படிக்‌ காரி செய்திருக்கிறான்‌ என்பதை 
உணர்ந்தபோது அதிகமானுக்குச்‌ சினம்‌ முறுகியது. சேரமானுக்கும்‌ அவனுக்கும்‌ 
வழிவழியே பகைமை இருந்து வருகிறதல்லவா? 


அதிகமான்‌ காரியைத்‌ தொலைக்க வேண்டுமென்று கருதி அவன்‌ வாழ்ந்த 
திருக்கோவலூரின்மேற்‌ படையெடுத்தான்‌. போர்‌ நிகழ்ந்தது. காரி பெரிய வீரன்‌; 
அவனிடம்‌ வீரம்‌ மிக்க பல வீரர்கள்‌ இருந்தார்கள்‌. என்றாலும்‌ அதிகமானுடைய 


படைவலிக்கு முன்‌ காரியின்‌ படை நிற்க முடியவில்லை; தோல்வியையே கண்டது. 


29 


தான்‌ எதிர்சென்று நின்று போர்செய்தால்‌ அதிகமான்‌ தன்னைக்‌ கொன்றுவிடுவான்‌ 
என்று அஞ்சிய காரி போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டான்‌. நேரே வஞ்சி மாநகர்‌ சென்று 


தனக்கு நேர்ந்த கதியைச்‌ சொன்னான்‌. 


பெருஞ்சேரலிரும்பொறை காரிக்கு ஆறுதல்‌ கூறினான்‌. "இதுவும்‌ நல்லதாகப்‌ 
போயிற்று. அதிகமானைப்‌ பூண்டோடு அழிக்க நல்ல சந்தர்ப்பம்‌ கிடைத்திருக்கிறது. 
அவனை அழித்து உனக்கு மீட்டும்‌ திருக்கோவலூரை உரிமையாக்குகிறேன்‌" என்றான்‌ 
சேரமான்‌. அன்று முதலே போருக்கு வேண்டிய ஆயத்தங்களைச்‌ செய்யத்‌ 
தொடங்கினான்‌. காரியும்‌ தன்னுடன்‌ ஓடிவந்த வீரர்களைத்‌ தொகுத்து ஒரு சிறிய 
படையாக அமைத்துக்கொண்டான்‌. தக்க படைப்‌ பலம்‌ இருக்கிறது என்ற நம்பிக்கை 


தோன்றியவுடன்‌ போர்‌ முரசு கொட்டினான்‌ சேரன்‌. 


அதிகமான்‌ அதற்கு அஞ்சவில்லை. சிங்கக்‌ குட்டியைப்‌ போலத்‌ துள்ளிக்‌ குதித்தான்‌. 
அவனுடைய கோட்டை மிகவும்‌ வலிமையுள்ளது. பகைவர்களால்‌ அழிப்பதற்கரியது. 
கோட்டைக்‌ குள்ளிருந்து புறத்தே செல்வதற்கு இரகசியமான சுரங்க வழி ஒன்று 
இருந்தது. பகைவர்கள்‌ நெருங்கும்போது அதன்‌ வழியே யாரும்‌ அறியாமல்‌ வெளியிலே 


சென்றுவிடலாம்‌. 


அதிகமான்‌ வெளியே வந்து போர்‌ செய்வதை விரும்பவில்லை. கோட்டையைத்‌ 
தக்கபடி பாதுகாத்து வாயில்களை இறுக மூடி உள்ளே இருந்தாலே போதும்‌ என்று 
எண்ணினான்‌. கோட்டைக்குள்ளே புக இயலாமல்‌ சலித்துப்போய்ப்‌ பகைவர்கள்‌ 


போய்விடுவார்கள்‌ என்று அவன்‌ எதிர்பார்த்தான்‌. 


சேரன்‌ படை அதிகமான்‌ கோட்டையை முற்றுகையிட்டது. அதிகமான்‌ வெளியே 
வரவில்லை; கோட்டையை மூடிவிட்டு உள்ளே இருந்தான்‌. சில நாட்கள்‌ சென்றன. 
உள்ளே இருப்பவர்களுக்கு உணவு குறைந்துவிட்டால்‌ தானே கோட்டைக்‌ கதவுகளைத்‌ 
திறந்து வெளியே வந்துவிடுவான்‌ என்று சேரமான்‌ எதிர்பார்த்தான்‌. 


அதிகமானோ கோட்டைக்குள்‌ இருந்த சுருங்கை வழியாகச்‌ சிலரை அனுப்பி உணவுப்‌ 
பண்டங்களைக்‌ கொண்டுவரச்‌ செய்தான்‌. அதனால்‌ எத்தனை காலமானலும்‌ உணவுக்‌ 
குறை இன்றிக்‌ கோட்டைக்குள்‌ அதிகமானும்‌ அவனைச்‌ சேர்ந்தவர்களும்‌ 
இருக்கமுடியும்‌. இந்த இரகசியம்‌ சேரமானுக்குத்‌ தெரியாது. 'இவ்வளவு காலத்துக்கு 
வேண்டிய உணவுப்‌ பொருள்களை எப்படி அவன்‌ இந்தக்‌ கோட்டைக்குள்‌ சேமித்து 


வைத்திருக்கிருன்‌!' என்றே வியப்படைந்தான்‌. 


30 


அதிகமானுடைய ஊழ்வினை பொல்லாததாக இருந்தது. அவன்‌ அரண்மனை 
அந்தப்புரத்தில்‌ துணி வெளுத்துவந்த ஒரு வண்ணாத்திப்‌ பெண்ணுக்கு 
அரண்மனையைச்‌ சேர்ந்த யாரோ தீங்கு இழைக்க முற்பட்டார்கள்‌. அதை அவள்‌ 
அதிகமானிடம்‌ முறையிட்டுக்‌ கொண்டாள்‌. அவன்‌ அவள்‌ முறையீட்டைக்‌ காதில்‌ 
வாங்கிக்‌ கொள்ளவில்லை. அதனால்‌ அவளுக்கு அதிகமானிடம்‌ வெறுப்பு 
உண்டாயிற்று. அவளுக்கு அரண்மனை இரகசியம்‌ எல்லாம்‌ தெரியும்‌. 


அந்தப்‌ பெண்‌ இப்போது கோட்டைக்கு வெளியே ஊருக்குள்‌ இருந்தாள்‌. 
அதிகமானிடம்‌ இருந்த வெறுப்பு இப்போது வேலை செய்யத்‌ தொடங்கியது. அவள்‌ 


சேரமான்‌ படைத்‌ தலைவன்‌ ஒருவனிடம்‌ சுரங்க வழியைப்பற்றிச்‌ சொன்னாள்‌. 


அதனைத்‌ தெரிந்துகொண்ட அவன்‌ முதல்‌ வேலையாக அந்த வழியை அடைத்து 
விட்டான்‌. அதிகமான்‌ குகையுள்‌ அகப்பட்ட சிங்கம்போல ஆயினான்‌. வேறு 
வழியில்லாமல்‌ கோட்டைக்‌ கதவுகளைத்‌ திறந்து கொண்டு வெளியிலே 
போர்க்களத்தில்‌ குதிக்க வேண்டிய நிலை அவனுக்கு ஏற்பட்டது. 


போர்‌ கடுமையாக மூண்டது. வைரமேறிய தோளும்‌ உரமேறிய உடம்பும்‌ உறுதியேறிய 
உள்ளமும்‌ படைத்தவர்கள்‌ அதிகமானுடைய படைவீரர்கள்‌. அவர்களை எளிதில்‌ 
அடக்க முடியும்‌ என்றிருந்தான்‌ சேரமான்‌. அது நடவாது என்பதை இப்போது 


உணர்ந்து கொண்டான்‌. 


தன்‌ படைத்‌ தலைவர்களுக்கு ஊக்கமூட்டினான்‌ பெருஞ்சேரலிரும்பொறை. யானையும்‌ 
யானையும்‌ மோதின. குதிரையும்‌ குதிரையும்‌ பொருதன. வில்லிலிருந்து அம்புகள்‌ 


சோனாமாரியாகப்‌ பொழிந்தன. வாளைப்‌ பலர்‌ வீசினர்‌; வேலை ஓச்சினர்‌. யாருக்கு 


வெற்றி, யாருக்குத்‌ தோல்வி என்று தெளிய முடியாமல்‌ பல நாட்கள்‌ போர்‌ நிகழ்ந்தது. 


கடைசியில்‌ அளவிலே மிகுதியாக இருந்த சேரன்படை முன்னேறியது. காரி 
மானத்துடன்‌ போர்‌ புரிந்தான்‌. இறுதியில்‌ அதிகமான்‌ படை தோற்றது. ஒரு வீரன்‌ 
எறிந்த வேல்‌ மார்பிலே பாய அதிகமான்‌ வீழ்ந்தான்‌. அவன்‌ வீழ்ச்சியைக்‌ கண்டு சேரன்‌ 
படையினர்‌ ஆரவாரித்தார்கள்‌. பெருஞ்சேரல்‌ இரும்பொறை, போர்க்களத்தில்‌ மாண்டு 
கிடந்த அதிகமானக்‌ கண்டான்‌. அவன்‌ நெஞ்சு நடுங்கியது. அதிகமான்‌ புகழைப்‌ 
புலவர்கள்‌ பாடிய பாடல்களினால்‌ உணர்ந்தவனாதலின்‌ அவனுக்கே அவன்‌ உயிரற்ற 


உடலைப்‌ பார்க்கப்‌ பொறுக்கவில்லை. 


31 


புலவர்கள்‌ பாட்டால்‌ அழுது புலம்பினர்கள்‌. அதிகமானை எரித்து அங்கே நடுகல்லை 
நட்டு வீரர்கள்‌ வழிபட்டார்கள்‌. அந்த நடுகல்லைத்‌ தெய்வமாகப்‌ பின்‌ வந்தவர்கள்‌ 


கும்பிட்டு வணங்கினார்கள்‌. 


ஈகையினாலும்‌ வீரத்தாலும்‌ சிறந்து நின்ற அதிகமான்‌ இன்றும்‌ பழம்‌ பாடல்களில்‌ 
மாயாமல்‌ நிலைத்து நிற்கிறான்‌. 


5. காரி 


அதிகமான்‌ வரலாற்றிலே வந்த காரியும்‌ ஏழு வள்ளல்களில்‌ ஒருவன்‌. அவன்‌ முழுப்‌ 
பெயர்‌ மலையமான்‌ திருமுடிக்‌ காரி என்பது. மலையமான்‌ என்பது அவன்‌ குடிப்‌ பெயர்‌. 
திருக்கோவலூரே அவனுடைய தலைநகர்‌. அதை நடுவிலே பெற்ற நாட்டைப்‌ பல 
காலமாக ஆண்டு வந்தவர்கள்‌ மலையமான்கள்‌ என்னும்‌ வீரக்‌ குடியினர்‌. அவர்கள்‌ 
ஆண்ட நாடாதலின்‌ அதற்கு மலையமான்‌ நாடு என்ற பெயர்‌ வந்தது. அது 
நாளடைவில்‌ மாறி மலாடு என்று வழங்கலாயிற்று. 


காரி ஈகையிற்‌ சிறந்தவன்‌; வீரத்தில்‌ இணையற்றவன்‌. அவனிடத்தில்‌ ஒரு பெரிய படை 
இருந்தது. தெரிந்தெடுத்த அடலேறு போன்ற வீரர்கள்‌ அடங்கிய படை அது. அந்தப்‌ 
படைப்‌ பலத்தினால்‌ அவனைக்‌ கண்டால்‌ யாரும்‌ அஞ்சி நடுங்குவார்கள்‌. இரு பெரு 
மன்னர்களுக்குள்‌ போர்‌ மூண்டால்‌ அவரில்‌ ஒரு மன்னன்‌ மலையமான்‌ திருமுடிக்‌ 
காரியை அணுகுவான்‌. தனக்குத்‌ துணையாக வரவேண்டுமென்று சொல்வான்‌. காரி 
தன்‌ படையுடன்‌ சென்று போரிலே ஈடுபடுவான்‌. பிறகு வெற்றி யாருக்கு என்பதைப்‌ 
பற்றி ஐயமே இல்லை. அவன்‌ எந்தக்‌ கட்சியில்‌ சேர்ந்தானே அதற்குத்தான்‌ வெற்றி. 


அவனிடம்‌ கரிய நிறம்‌ பொருந்திய குதிரை ஒன்று இருந்தது; காரியென்பதே அதற்கும்‌ 


பெயர்‌. அது மலையமானுடைய உள்ளம்‌ போலப்‌ பாயும்‌ இயல்புடையது. 


சோழனுக்கோ, பாண்டியனுக்கோ, சேரனுக்கோ துணையாகச்‌ சென்று போரிடுவான்‌ 
காரி. போர்‌ முடிவில்‌ வென்ற மன்னன்‌ அவனுக்குப்‌ பல பல பரிசில்களைத்‌ தருவான்‌. 
பொன்னும்‌ மணியும்‌ அளிப்பான்‌, ஊர்‌ அளிப்பான்‌; நாடு அளிப்பான்‌. வண்டி 
வண்டியாகத்‌ தான்‌ பெற்ற பண்டங்களை ஏற்றிக்கொண்டு வருவான்‌ காரி. 


யானைகளும்‌ குதிரைகளும்‌ தேர்களும்‌ அவனுக்குப்‌ பரிசிலாக வரும்‌. 


32 


சில நாட்களில்‌ அத்தனையையும்‌ காரி வாரி வீசுவான்‌. புலவர்களைக்‌ கண்டால்‌ 


அவனுக்குப்‌ பேரன்பு. அவர்களுக்குக்‌ காதிற்‌ கடுக்கன்‌ போட்டுப்‌ பார்ப்பான்‌. தேரைக்‌ 
கொடுத்து ஏறச்‌ செய்து கண்‌ குளிரக்‌ கண்டு பெருமகிழ்ச்சி அடைவான்‌. இதனால்‌ 
அவனுக்குத்‌ தேர்‌ வழங்கும்‌ பெரு வள்ளல்‌ என்ற பெயர்‌ வந்துவிட்டது. "தேர்வண்‌ 


மலையன்‌" என்று புலவர்கள்‌ பாடினார்கள்‌. 


'பெரும்‌ போரில்‌ வீரத்தைக்‌ காட்டிப்‌ போராடிப்‌ பெற்ற பொருளாயிற்றே! பல காலம்‌ 
வைத்துக்‌ கொண்டு வாழலாம்‌' என்று அவன்‌ நினைப்பதில்லை. தோள்‌ உள்ள அளவும்‌ 
துயர்‌ இல்லை, வாள்‌ உள்ள அளவும்‌ வறுமை இல்லை என்று, வந்தவற்றையெல்‌ லாம்‌ 


வாரி வாரி வழங்கினான்‌. 


புலவர்‌ பெருமான்‌ கபிலர்‌ அவனுடைய இயல்பைக்‌ கேள்வியுற்றார்‌. அவனைப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்ற ஆவல்‌ உண்டாயிற்று. பெற்ற பொருள்களின்‌ மேல்‌ 
பற்றில்லாமல்‌ வழங்கும்‌ அதிசயத்தைத்‌ தம்‌ கண்ணாலே பார்க்க வேண்டுமென்று 


வந்தார்‌; கண்ணாரக்‌ கண்டு வியந்தார்‌. 


அவனுடைய ஈகையை ஒரு பாட்டில்‌ அழகாகப்‌ பாடினர்‌. "கழலைப்‌ புனைந்த அடியை 
யுடைய காரியே, உன்னுடைய நாடு கடற்கரையில்‌ இருப்பதன்று; உள்‌ நாட்டில்‌ 
இருப்பது. அதனால்‌ அதைக்‌ கடல்‌ கொள்ளாது; பகைவர்களும்‌ கொள்ள 
அஞ்சுவார்கள்‌. அத்தகைய நாட்டை நீ வேள்வி செய்து நாட்டுக்கு நலம்‌ புரியும்‌ 
அந்தணருக்குக்‌ கொடுத்துவிட்டு நிற்கிறாய்‌. முடியுடை மன்னர்‌ மூவருள்‌ யாராவது 
ஒருவன்‌ வந்து உன்னத்‌ துணையாக அழைத்துச்‌ சென்று அளவற்ற உணவுப்‌ 
பண்டங்களை வழங்குகிறான்‌. அவற்றைப்‌ பெற்றுக்கொண்டு இங்கே வந்த மறுநாளே, 
உன்‌ புகழையும்‌ உன்‌ குடிப்புகழையும்‌ சொல்லிக்கொண்டு வரும்‌ புலவருக்கும்‌ 
பாணருக்கும்‌ அவற்றைக்‌ கொடுத்து விடுகிருய்‌. எல்லாவற்றையும்‌ கொடுத்துவிட்டு 
வெறுங்கையோடு நிற்கிறாய்‌. உன்னுடையது என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? 
ஒன்றை வேண்டுமானல்‌ சொல்லலாம்‌. கற்புடைய உன்‌ மனைவியின்‌ தோள்‌ 
ஒன்றுதான்‌ உனக்கு உரிமையாக இருக்கிறது. இந்த நிலையில்‌ நீ எவ்வளவு உள்ளச்‌ 
செருக்கோடு இருக்கிருய்‌!" என்ற கருத்தோடு ஓர்‌ அரிய பாடலைப்‌ பாடினார்‌. 


காரியினிடம்‌ பல புலவர்கள்‌ வந்தார்கள்‌. நன்றாகப்‌ படித்த புலவர்களும்‌ வந்தார்கள்‌. 
அரை குறைப்‌ படிப்பாளிகளும்‌ வந்தார்கள்‌. எல்லோருக்‌ கும்‌ கையிலே கிடைத்ததை 
வாரி வீசினான்‌ அந்த வள்ளல்‌. இதைக்‌ கபிலர்‌ கவனித்தார்‌. அவனுடைய கொடையை 


33 


அவர்‌ பாராட்டினாலும்‌, தரம்‌ அறியாமல்‌ அவன்‌ வழங்குவதை அவர்‌ விரும்பவில்லை. 
புலவர்களுக்குத்‌ தரமறிந்து பாராட்டுபவர்களிடந்தான்‌ அன்பு அதிகமாக இருக்கும்‌. 
தரம்‌ அறிதலை வரிசையறிதல்‌ என்று சொல்வார்கள்‌. இந்த உண்மையை 
மலையமானுக்கு அறிவுறுத்த வேண்டுமென்று கபிலர்‌ கருதினார்‌. ஒரு நாள்‌ அதற்காக 


ஒரு பாட்டைப்‌ பாடினார்‌. 


"பெருந்‌ தலைவனே, ஓரிடத்தில்‌ இருக்கும்‌ ஒரு வள்ளலே நோக்கி நாலு 
திசையிலிருந்தும்‌ கலைஞர்கள்‌ வருவார்கள்‌. அவர்களின்‌ தரத்தை அறிவதுதான்‌ அரிய 
காரியம்‌; கொடுப்பது எளிது. கொடுப்பதற்குப்‌ பொருள்‌ இருந்தால்‌ போதும்‌; 
வரிசையறிவதற்கோ தனித்திறமை வேண்டும்‌. இதை நன்றாக நீ தெரிந்து 
கொள்ளவேண்டும்‌. இனி, புலவர்களையெல்லாம்‌ ஒரே நிறையாகப்‌ பார்ப்பதை 


விட்டுவிடு" என்று அறிவுறுத்தினார்‌. 


அவனுடைய வீரத்தையும்‌ அவர்‌ பாராட்டினார்‌. "உலகில்‌ துணையாக வந்தவனை 
அவனால்‌ வெற்றி பெற்றவன்‌ புகழ்வது தான்‌ இயல்பு. உன்‌ திறத்தில்‌ அப்படி அன்று. 
வெற்றி பெற்றவனைப்‌ போய்க்‌ கேட்டால்‌, 'நானா வென்றேன்‌? எல்லாம்‌ காரி தந்த 
வெற்றி' என்று சொல்வான்‌. தோற்றவனிடம்‌ போனாலோ, "அந்தக்‌ கட்சியில்‌ 
மலையமான்‌ சேர்ந்திருந்தான்‌. அவன்‌ மாத்திரம்‌ அங்கே இராமல்‌ இருந்தால்‌ நான்‌ 
எளிதில்‌ வெற்றி அடைந்திருப்பேன்‌' என்று கூறுவான்‌. இப்படி, வென்றவனும்‌ 
தோற்றவனும்‌ உன்‌ புகழையே சொல்லும்படி இணையில்லாத வீரனாக நிற்கிறாய்‌ நீ" 
என்று புகழ்ந்தார்‌. 


இவ்வாறு கொடையிலும்‌ வீரத்திலும்‌ சிறந்து வாழ்ந்திருந்த காரி சேரமானாகிய 
பெருஞ்சேரலிரும்‌ பொறைக்காக ஓரியைக்‌ கொல்லும்படி நேர்ந்தது. அதனால்‌ 
அதிகமான்‌ திருக்கோவலூரின்‌ மீது படையெடுத்தான்‌. அவனை எதிர்த்து நிற்க 
முடியவில்லை காரிக்கு. ஒரியோடு பொருதமையால்‌ வீரர்கள்‌ இளைப்புற்றிருந்தனர்‌. 
அந்தச்‌ சமயம்‌ பார்த்து அதிகமான்‌ போர்‌ செய்யப்‌ புகுந்தமையால்‌ இயல்பான 
மிடுக்குடன்‌ போர்‌ செய்ய இயலவில்லை. 


அப்போரில்‌ தோல்வியுற்ற காரி சேரமான்‌ பெருஞ்சேரலிரும்‌ பொறையை அடைந்தான்‌. 
அவன்‌ அதிகமானோடு போர்‌ தொடங்கினான்‌. அப்‌ போரில்‌ காரி என்னும்‌ தன்‌ 
குதிரையின்மேல்‌ ஏறி ஒரு பெரும்‌ படைக்குத்‌ தலைமை தாங்கினான்‌ திருமுடிக்காரி. 
அவனுடைய வீரம்‌ நன்றாகத்‌ தகடூர்ப்‌ போரில்‌ வெளியாயிற்று. சேரமான்‌ அந்தப்‌ 


34 


போரில்‌ வென்றான்‌. காரிக்கு அவனுடைய திருக்கோவலூரைத்‌ தந்ததோடு வேறு பல 


பரிசில்களையும்‌ வழங்கினான்‌. 


மூன்று முடிமன்னர்களும்‌ ஒரு சமயம்‌ தம்முட்‌ சண்டையின்றிச்‌ சேர்ந்திருக்கும்‌ நிலை 
வந்தது. அப்போது மூவரும்‌ மலையமானுடைய பெருமையைப்‌ பேச நேர்ந்தது. மூவரும்‌ 
தனித்தனியே அவனைப்‌ பாராட்டினர்கள்‌. "இத்தகைய பெருவீரனுக்கு நாம்‌ மூவரும்‌ 
சேர்ந்து ஒரு சிறப்பைச்‌ செய்யவேண்டும்‌" என்று முடிவு செய்தார்கள்‌. முடியையணியும்‌ 
உரிமை சேர சோழ பாண்டியர்களுக்கே இருந்தது. சில பெரும்‌ புலவர்கள்‌ முடியணியும்‌ 
சிறப்புடையவர்களாக இருந்தார்கள்‌. அவ்வாறே மலையமானுக்கும்‌ முடி சூட்டி 
அதையணியும்‌ உரிமையை வழங்கலாம்‌ என்று தீர்மானித்தார்கள்‌. ஒரு பெரு விழா 
நடத்தி அவனுக்கு முடி அணிந்தார்கள்‌. அதற்குமுன்‌ மலையமான்‌ காரி என்ற பெயரே 
இருந்தது. இந்தச்‌ சிறப்பு நிகழ்ச்சிக்குப்‌ பின்‌ அவனுக்கு மலையமான்‌ திருமுடிக்‌ காரி 
என்ற பெயர்‌ நிலவியது. 


6. ஓரி 


கொல்லி மலையைச்‌ சார்ந்த நாட்டை ஆண்ட ஓரியைப்‌ பற்றி முன்பே ஓரளவு 
அறிந்திருக்கிறோம்‌ அல்லவா? அவன்‌ வள்ளன்மையும்‌ வீரமும்‌ உடையவன்‌. அவனை 
ஆதன்‌ ஓரி யென்றும்‌ சொல்வார்கள்‌. வல்வில்‌ ஓரி என்று அவனுக்கு ஒரு பெயர்‌ வந்தது. 
ஓர்‌ இலக்கை எய்தால்‌ அந்த அம்பு பல பொருள்களைத்‌ துளைத்துக்கொண்டு 
செல்லும்படி எய்வது அந்த வில்லாளியின்‌ விறலைக்‌ காட்டும்‌. அவ்வாறு அம்பை 
எய்யும்‌ வில்லை வல்வில்‌ என்பர்‌. இராமன்‌ தாடகையின்மேல்‌ எய்த அம்பு அவள்‌ 
மார்பைத்‌ துளைத்து மலையைத்‌ துளைத்துப்‌ பின்பு மரத்தைத்‌ துளைத்து அப்பால்‌ 
மண்ணுக்குள்‌ சென்றது. அதனால்‌ இராமனை வல்வில்‌ இராமன்‌ என்று 
சொல்வதுண்டு. அவ்வண்ணமே ஓரியும்‌ அம்பு விடும்‌ திறமையுடையவன்‌. அவனுடைய 
வல்வில்லின்‌ பெருமையை வன்பரணர்‌ என்ற புலவர்‌ பாடியிருக்கிறார்‌. அந்தப்‌ 
பாடலை, மலைச்சாரலில்‌ ஓரி வேட்டையாடுவதைக்‌ கண்ட பாணன்‌ ஒருவன்‌ 


சொல்லும்‌ முறையிலே அமைத்திருக்கிறார்‌. 


அந்தப்‌ பாணன்‌ தன்‌ மனைவியாகிய விறலியோடும்‌ பலவகை இசைக்கருவிகளை 
வாசிக்கும்‌ சுற்றத்‌ தோடும்‌ தனக்கு உதவிபுரியும்‌ கொடையாளிகளை நாடிப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தானாம்‌. அப்போது அங்கே ஒரு வீரனைக்‌ கண்டான்‌. வீரன்‌ மிகவும்‌ 
வியக்கத்‌ தக்க வேட்டையை ஆடிக்‌ கொண்டிருந்தான்‌. அவன்‌ தன்‌ வில்லை வளைத்து 
ஒரு யானையின்மேல்‌ அம்பை எய்தான்‌. மற்றவர்கள்‌ எய்திருந்தால்‌ அந்த யானையைப்‌ 
புண்படுத்தி அதன்‌ உடலிலே தங்கியிருக்கும்‌. ஆனால்‌ இந்த வீரன்‌ எய்த அம்போ அந்த 
யானையைக்‌ கீழே வீழ்த்தியது. அந்த யானைக்குப்‌ பின்னாலே அதன்மேல்‌ 


35 


பாய்வதற்காக ஒரு புலி ஆவென்று வாயைத்‌ திறந்துகொண்டு நின்றது. அம்பு புலியின்‌ 
வாய்க்குள்ளே சென்று அதையும்‌ மாய்த்து அதன்‌ உடம்பையும்‌ துளைத்துப்‌ 
புறப்பட்டது. அங்கே நின்றிருந்த ஒரு கலைமான ஊடுருவி அதை உருட்டியது. பிறகு 
உரல்‌ போன்ற தலையையுடைய காட்டுப்‌ பன்றி ஒன்றின்‌ உயிரை வாங்கியது. அதற்கு 
அப்பால்‌ இருந்த புற்றுக்குள்ளே நுழைந்து அங்கிருந்த உடும்பைத்‌ தொலைத்தது. இந்த 
வல்வில்‌ வேட்டையைப்‌ பார்த்துப்‌ பாணனும்‌ பிறரும்‌ வியப்பில்‌ ஆழ்ந்தனர்‌. 


"இத்தனை விலங்குகளையும்‌ ஒரேயடியாகக்‌ கொல்லும்‌ இவ்வீரன்‌ யாரோ 
தெரியவில்லையே! இவன்‌ கூலிக்கு வேட்டை ஆடுபவனாகத்‌ தோன்ற வில்லை. 
உருவத்‌ தோற்றத்தைப்‌ பார்த்தால்‌ நல்ல செல்வனென்றே தோன்றுகிறது. மார்பிலே 
முத்து மாலை வேறு இருக்கிறது. இவன்தான்‌ கொல்லி மலைத்‌ தலைவனாகிய 
ஓரியோ!' என்று சிறிதே அந்தப்‌ பாணன்‌ சிந்தனை செய்தான்‌. 


மற்றவர்களை அழைத்து, "நான்‌ பாடுகிறேன்‌; நீங்களெல்லாம்‌ இசைக்‌ கருவிகளை 
வாசியுங்கள்‌" என்றான்‌. அந்த இடத்தில்‌ ஓர்‌ அரிய பாடலாங்கு நிகழ்ந்தது. யாழை 
ஒருவன்‌ வாசித்தான்‌. முழவை ஒருவன்‌ அடித்தான்‌. பெரிய குழலை ஒருவன்‌ ஊதினான்‌. 
மற்றவர்கள்‌ வேறு கருவிகளை வாசித்தார்கள்‌. எல்லோருக்கும்‌ தலைவனாக நின்று 
பாணன்‌ பாடினன்‌; ஓரியின்‌ பெயர்‌ வரும்‌ பாடலை இன்னிசையுடன்‌ பாடினான்‌. தன்‌ 
பெயராதலால்‌ அதைக்‌ கேட்டு ஒரி நாணினான்‌. "நாங்கள்‌ எவ்வளவோ 
நாடுகளையெல்லாம்‌ பார்த்துக்கொண்டு வருகிறோம்‌. உன்னைப்‌ போலத்‌ 
திறமையையுடைய வேட்டுவன்‌ எங்கும்‌ இல்லை" என்று புகழ்ந்தான்‌ பாணன்‌. 
அதிகமாகப்‌ புகழ இடம்‌ கொடுக்காமல்‌, தான்‌ வேட்டையாடிய விலங்கின்‌ ஊனைத்‌ 
தந்து நிறையத்‌ தேனையும்‌ வழங்கினான்‌ ஓரி. அவனே ஓரி யென்பதை அறிந்து 
கொண்டான்‌ பாணன்‌. அந்தப்‌ பாணன்‌ நிகழ்ந்ததையெல்லாம்‌ சொல்வது போலப்‌ 


பாடலை அமைத்திருந்தார்‌ வன்பரணர்‌. 


ஓரியினிடம்‌ வரும்‌ இசைவாணர்கள்‌ அவன்‌ உள்ளத்தைத்‌ தம்‌ இசையால்‌ கொள்ளை 
கொண்டனர்‌. அவர்களுக்கு யானைகளைப்‌ பரிசிலாகக்‌ கொடுத்தான்‌. வெள்ளி நாரிலே 
நீல மணியினால்‌ செய்த குவளை மலர்களைத்‌ தொடுத்து அவர்களுக்கு வழங்கினான்‌. 
பொற்‌ பூ முதலிய பிற அணிகலன்களையும்‌ அளித்தான்‌. 


இசைப்‌ புலவர்கள்‌ அவனை நாடி வந்தால்‌, "நீங்கள்‌ பாடுங்கள்‌" என்று அவன்‌ 
சொல்வதில்லை. அவர்களுக்கு அறுசுவை உண்டியை வயிறு நிரம்ப அளிப்பான்‌. 
உறங்க மெத்தென்ற படுக்கையைக்‌ கொடுப்பான்‌. யாதொரு குறையுமின்றி 


36 


அரசகுமாரர்களைப்‌ போல அவர்கள்‌ இன்பம்‌ துய்ப்பார்கள்‌. அவர்களாக மகிழ்ந்து 
பாடினால்‌ அதைக்‌ கேட்டு மகிழ்வான்‌. "குயிலைப்‌ பாடு என்று சொல்லிக்‌ கேட்க 
முடியுமா? இளவேனில்‌ வந்தால்‌ மாஞ்சோலையில்‌ அது மாந்‌ தளிரைக்‌ கோதி 
இன்புற்றுப்‌ பாடும்போது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது! அப்படி 
இசைவாணர்கள்‌ மனம்‌ குளிர்ந்து தாமாகவே பாடும்போது வருவது தான்‌ இனிய 
பாட்டு. அதைக்‌ கேட்பதற்கு எவ்வளவு காலமாயினும்‌ காத்திருக்கலாம்‌" என்பான்‌. 


வந்த பாணர்கள்‌ பல காலம்‌ வறுமையிலே வாடினவர்களாதலின்‌ இங்கே கிடைக்கும்‌ 
விருந்துணவை ஆவல்‌ தீர உண்பார்கள்‌; அளவுக்கு மிஞ்சி உண்பார்‌ கள்‌. அதனால்‌ 
உண்டான களைப்பை ஆற்றிக்கொள்வார்கள்‌; உறங்குவார்கள்‌. இப்படி உண்பதும்‌ 
உறங்குவதுமாகப்‌ போது கழியுமே யொழியப்‌ பாடுவதோ ஆடுவதோ அவர்களிடம்‌ 


எதிர்பார்க்க முடியாது. இந்த நிலையை வன்பரணர்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. 


இப்படிக்‌ கொடையாளியாக வாழ்ந்த ஓரியின்‌ கொல்லிக்‌ கூற்றத்தின்மேல்‌ 
கணவைத்தான்‌ சேரமான்‌, அதனை அறிந்து காரி படையெடுத்து வந்தான்‌. 
ஓரியென்னும்‌ தன்‌ குதிரையில்‌ ஏறிப்‌ போராடினன்‌ ஓரி, போர்‌ செய்வதையே தம்‌ 
வாழ்க்கைத்‌ தொழிலாகவுடைய காரியின்‌ படைவீரர்களின்‌ முன்‌ ஓரியின்‌ படை நிற்க 
முடியவில்லை. காரியின்‌ வாளுக்கு அவன்‌ இரையானான்‌. கொல்லிக்‌ கூற்றத்து மக்கள்‌ 
அவனுடைய அருங்குணங்களில்‌ ஈடுபட்டவர்க ளாதலின்‌ அவன்‌ இறந்ததற்காக மிகவும்‌ 
வருந்தினார்கள்‌. வெற்றி பெற்ற காரி அந்த நாட்டின்‌ தலைநகர்‌ வழியே சென்ற போது 
ஊரில்‌ இருந்த மக்களெல்லாம்‌ அவனை எள்ளி இரைந்தனர்‌. இதைப்‌ பரணர்‌ என்ற 
புலவர்‌ ஒரு பாட்டில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


ஓரி போர்க்களத்தில்‌ வீழ்ந்தாலும்‌ ஏழு வள்ளல்களில்‌ ஒருவகை இலக்கியங்களில்‌ 
வீழாமல்‌ நிற்கிறான்‌. 


T. ஆய்‌ 


பொதியில்‌ மலை தமிழ்நாட்டுக்குச்‌ சிறப்பைத்‌ தருவது. தென்றல்‌ அங்கிருந்து வீசுகிறது. 
சந்தனம்‌ அதில்‌ விளைகிறது. அதனைச்‌ சார்ந்து திருக்குற்றாலம்‌, பாவநாசம்‌ என்னும்‌ 
அழகிய இடங்கள்‌ இருக்கின்றன. அங்கே ஆய்‌ குடி என்பது ஓரூர்‌. அதை ஆய்க்குடி 


என்று இப்போது சொல்கிறார்கள்‌. ஆய்‌ என்ற வள்ளல்‌ வாழ்ந்திருந்த இடம்‌ அது. ஆய்‌ 
அண்டிரன்‌ என்றும்‌ அவனைப்‌ புலவர்‌ பாடியிருக்கிறார்கள்‌. 


37 


அவனுடைய ஆட்சிக்குட்பட்டது பொதிய மலை. அக்‌ காலத்தில்‌ அம்‌ மலையில்‌ 


யானைகள்‌ மிகுதியாக இருந்தன. ஆதலின்‌ ஆய்‌ பல யானைகளைப்‌ பிடித்து வந்து 
பழக்கினான்‌. ஆண்‌ யானைகளைப்‌ போருக்கு ஏற்றபடியும்‌, பெண்‌ யானைகளை 
வாகனமாகப்‌ பயன்‌ படுத்துவதற்கு ஏற்ற வகையிலும்‌ பழக்கச்‌ செய்தான்‌. அவனுடைய 


ஆனைப்‌ பந்தியில்‌ நூறு யானைகளுக்குக்‌ குறைவாக என்றும்‌ இருந்ததில்லை. 


அவனிடம்‌ அடிக்கடி பாணர்களும்‌ புலவர்களும்‌ வருவார்கள்‌. அவர்களுக்கு மற்றவர்கள்‌ 


கொடுப்பது போலப்‌ பொன்னும்‌ மணியும்‌ கொடுப்பான்‌; அவற்றோடு யானையையும்‌ 
பரிசிலாக வழங்குவான்‌. யானைப்‌ பரிசில்‌ தருபவன்‌ என்று அவனைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ 


குறிப்பிடுவார்கள்‌. 


அக்காலத்தில்‌ உறையூரில்‌ மோசியார்‌ என்ற புலவர்‌ வாழ்ந்து வந்தார்‌. அந்நகரில்‌ 
ஊரையெல்லாம்‌ காணும்‌ வகையில்‌ ஓர்‌ உயர்ந்த கட்டிடம்‌ இருந்தது. அதற்கு ஊர்‌ 
காண்‌ ஏணி என்று பெயர்‌. அந்த ஏணியிருந்த தெருவுக்கு ஏணிச்‌ சேரி என்ற பெயர்‌ 
அமைந்தது. அவ்விடத்தில்‌ இருந்தமையால்‌ அப்புலவரை ஏணிச்‌ சேரி முடமோசியார்‌ 
என்று ஆடையாளத்தோடு சொன்னார்கள்‌. அவர்‌ முடவர்‌; அதையும்‌ அந்தப்‌ பெயர்‌ 
குறிப்பித்தது. முடவராக இருந்தாலும்‌ தமிழ்ப்‌ புலமையில்‌ அவர்‌ நிரம்பியிருந்தார்‌. 
அவருடைய உறுப்புக்‌ குறைவு காரணமாக யாரும்‌ அவரை அவமதிப்பதில்லை. 
அக்காலத்தில்‌ தமிழ்‌ மக்கள்‌ யாரையும்‌ உறுப்புக்‌ குறைவுக்காக இழிவு படுத்திச்‌ 
சொல்வது இல்லை. இயற்கையாக அமைந்த குறையைக்‌ குறையாகவே கருதுவது 
இல்லை. குணத்தினால்‌ குறைவிருந்தால்‌ அதைத்தான்‌ இழிவாக எண்ணுவார்கள்‌. 
உறுப்புக்‌ குறை உள்ள புலவர்களை அந்த அடையாளத்தோடு பெயர்‌ வைத்து 
வழங்கியதனாலே, இந்த இயல்பு தெரிகிறது. இழிவாகக்‌ கருதினால்‌ அப்படி 


வழங்குவார்களா? 


ஏணிச்சேரி முடமோசியார்‌ ஆய்குடிக்கு ஒருமுறை சென்றிருந்தார்‌. ஆய்‌ அவரிடம்‌ 
பேரன்பு பாராட்டினான்‌; அவருடைய அறிவுச்‌ சிறப்பையும்‌ கவிபாடும்‌ ஆற்றலையும்‌ 


அறிந்து வியந்தான்‌; மகிழ்ந்தான்‌. இருவரிடையேயும்‌ நெருங்கிய கேண்மை 
உண்டாயிற்று. மோசியார்‌ அங்கே தங்கினார்‌. இன்றியமையாத காலங்களில்‌ 


உறையுூருக்கு வருவார்‌; சில நாட்கள்‌ இருந்து மறுபடியும்‌ ஆய்குடிக்குச்‌ செல்வார்‌. 


வண்டு மலரில்‌ புகுந்துவிட்டால்‌ இன்னிசை எழுப்பிக்கொண்டே இருக்கும்‌. அப்படியே 
வள்ளலை அணுகி வாழ்ந்த மோசியாரிடம்‌ பாடல்கள்‌ பல எழுந்தன. அவனுடைய 


பண்புகளை அறிந்து நயமாக விளக்கிப்‌ பாடினார்‌. ஒரு பாட்டில்‌, "வடக்கே இமயம்‌ 


38 


இருக்கிறது. அதனோடு ஒத்த பெருமை உடையதாகத்‌ தெற்கே ஆய்குடி இருக்கிறது. 
அது இல்லையானால்‌ இந்த உலகம்‌ பிறழ்ந்து விடும்‌” என்று பாடினார்‌. 


ஒருநாள்‌ அவரைத்‌ தன்‌ தேரில்‌ அழைத்துச்‌ சென்றான்‌ ஆய்‌. காட்டு வழியே அந்தத்‌ தேர்‌ 
சென்றது. அங்கே பழக்கப்பட்ட பல யானைகள்‌ இருந்தன. அவற்றைப்‌ பார்த்த புலவர்‌ 


ஒரு பாட்டைப்‌ பாடினர்‌. "இந்தக்‌ காட்டில்‌ இத்தனை களிறுகள்‌ இருக்கின்றனவே! 
இந்தக்‌ காடு, மேகக்‌ கூட்டங்கள்‌ தங்கும்‌ மலையையும்‌ சுரபுன்னை மலரால்‌ தொடுத்த 
கண்ணியையும்‌ உடைய ஆய்‌ அண்டிரனுடைய குன்றத்தைப்‌ பாடிற்றே?" என்று 


பாடினார்‌. அவனுடைய யானைக்‌ கொடையையே அப்பாடலில்‌ சிறப்பித்தார்‌. 


ஒருநாள்‌ சில அன்பர்களுடன்‌ தனியே பேசிக்‌ கொண்டிருந்தார்‌ மோசியார்‌. அப்போது 
ஆயினுடைய ஈகைச்‌ சிறப்பைப்‌ பற்றிய பேச்சு வந்தது. "பொருளைச்‌ சேமித்து 
வைப்பதனால்‌ பயன்‌ என்ன? அது எப்படியும்‌ அழிந்து போவது. அதை அறிந்து 
தன்னிடம்‌ வருபவர்களுக்கு வாரி வழங்குகிறான்‌ ஆய்‌” என்றார்‌ ஒருவர்‌. "இந்த உலக 
வாழ்வு ஒன்றையே எண்ணித்‌ தமக்கு வேண்டிய இன்பங்களைத்‌ துய்த்து வாழும்‌ 
செல்வர்கள்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌. பிறருக்கு ஒன்றையும்‌ அவர்கள்‌ ஈவதில்லை. ஆய்‌ 
இங்கே நன்கு வாழ்வதோடு மறுமையிலும்‌ நல்ல இன்பம்‌ கிடைக்க வேண்டுமென்று 
அறம்‌ செய்கிறான்‌; வருங்கால வாழ்வை நினைக்கும்‌ அறிவாளன்‌ அவன்‌" என்று வேறு 
ஒருவர்‌ கூறினர்‌. அருகில்‌ இருந்த மோசியார்‌ உடனே, "நீங்கள்‌ சொன்ன இரண்டு 
கருத்தும்‌ பிழை" என்றார்‌. 


"என்ன அப்படிச்‌ சொல்கிறீர்கள்‌?" என்று இருவரும்‌ கேட்டார்கள்‌. 


"இது செய்தால்‌ இது கிடைக்கும்‌ என்று எதிர்பார்த்து ஒன்றைச்‌ செய்தால்‌ அது 
வாணிகத்தைப்‌ போல ஆகிவிடும்‌. இம்மையிலே செய்வது மறுமைக்கு வந்து உதவும்‌ 
என்று, தான்‌ செய்யும்‌ அறத்துக்குப்‌ பயனை எதிர்நோக்கும்‌ அறவிலை வாணிகன்‌ 
அல்லன்‌ ஆய்‌. சான்றோர்கள்‌ போன வழி இது என்ற ஒரே நினைவோடு இந்த 
வள்ளன்மையை மேற்கொண்டிருக்கிறான்‌" என்று விடை கூறினார்‌ புலவர்‌. பிறகு 
அந்தக்‌ கருத்தையே பாடலாகப்‌ பாடினர்‌: 

* 
ஆய்‌ அண்டிரனுடைய நாடு வளம்‌ படைத்த நாடு. கொங்கு நாட்டில்‌ இருந்த சில வேளிர்‌ 
அந்நாட்டின்‌ ஒரு பகுதியையாவது தங்கள்‌ உரிமையாக்கிக்‌ கொள்ள வேண்டுமென்று 
எண்ணினர்‌. அவர்களிடம்‌ வேற்படையை உடைய வீரர்‌ பலர்‌ இருந்தனர்‌. 


39 


அவர்களோடு ஒருமுறை சேரநாட்டு வழியே வந்து படையெடுத்தனர்‌. சேர மன்னன்‌ 
அவர்களுக்கு இணக்கமாக இருந்தான்‌. 


அண்டிரன்‌ அஞ்சவில்லை. அவனிடம்‌ யானைப்‌ படை பெரிதாக இருந்தது. யானையை 
வேலால்‌ கொல்வது எளிது. வேற்படை கொங்கர்களிடம்‌ சிறப்புடையதாக இருந்தது. 


யானைப்‌ படைக்கு எதிர்‌ வேல்‌ வீரர்‌ படை என்பதை உணர்ந்தே அவர்கள்‌ 


படையெடுத்து வந்தார்கள்‌. ஆய்‌ அண்டிரன்‌ தக்க படை வகுப்புடன்‌ எதிர்த்தான்‌. கடும்‌ 


போராகத்‌ தோன்றிய அது பிறகு எளிய போராகிவிட்டது. வேலை ஓச்ச முடியாமல்‌ 
அதனைப்‌ பிடித்த வீரர்களை ஆயின்‌ படை வீரர்கள்‌ கொன்றனர்‌. எதிர்‌ 
நிற்கமாட்டாமல்‌ புறங்‌ கொடுக்கத்‌ தொடங்கினர்‌ கொங்கர்‌. ஆய்‌ அவர்களை விடாமல்‌ 
துரத்தினான்‌. மேற்குக்‌ கடற்கரை வரைக்கும்‌ அவர்களே விரட்டி அடித்தான்‌. 
இறுமாந்து ஆரவாரம்‌ செய்துவந்த வேல்‌ பிடித்த வீரர்கள்‌ யாவரும்‌ அப்படியப்படியே 
போர்க்களத்தில்‌ வேல்களைப்‌ போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள்‌. அந்த வேல்களை 


யெல்லாம்‌ பொறுக்கித்‌ தன்‌ ஊரில்‌ ஓரிடத்தில்‌ குவிக்கச்‌ செய்திருந்தான்‌ ஆய்‌; அவை 
மலைபோலக்‌ குவிந்திருந்தன. 


இந்த வீரச்‌ செயலையும்‌ ஆயின்‌ கொடையையும்‌ இணைத்து ஒரு பாட்டுப்‌ பாடினர்‌, 


மோசியார்‌. 


“மணிகளைப்‌ பதித்த அணிகலன்களை அணிந்த ஆய்‌ வள்ளலே, நீ வருகிறவர்களுக்‌ 
கெல்லாம்‌ யானைகளை அளிக்கிறாயே! இப்படிக்‌ கொடுத்துக்கொண்டே இருந்தால்‌ 
இங்கே யானைக்குப்‌ பஞ்சம்‌ வந்து விடாதோ? அல்லது உன்‌ நாட்டில்‌ மட்டும்‌ ஒரு 
பெண்‌ யானை கருவுற்றால்‌ ஓர்‌ ஈற்றுக்குப்‌ பத்துக்‌ கன்றுகளைப்‌ போடுமோ! வருகிற 
புலவர்களுக்கும்‌ பாணர்களுக்கும்‌ இனிய முகத்தோடு நீ வழங்குகிற யானைகளைக்‌ 
கனக்குப்பண்ண முடியுமா? நீ கொங்கர்களை வென்று மேல்‌ கடலுக்கு ஒட்டினபோது 
அவர்கள்‌ களத்திலே போட்டுச்‌ சென்ற வேல்களைத்தான்‌ எண்ண முடியாதென்று 
நினைத்தேன்‌. அவற்றையாவது எண்ணி விடலாம்‌ என்று தோன்றுகிறது. நீ 
கொடுக்கும்‌ யானையைக்‌ கணக்குப்பண்ண முடியாது போல்‌ இருக்கிறதே!' என்று 


சுவைபடப்‌ பாடினார்‌. 


ஒரு சமயம்‌ யாரோ முனிவர்‌ ஆயினிடம்‌ வந்தார்‌. அவர்‌ ஒரு நீல ஆடையை ஆயினிடம்‌ 
கொடுத்து, "இது மிகவும்‌ புனிதமானது; கடவுள்‌ தன்மையை உடையது. இதை 


வைத்திருப்பவர்களுக்கு எல்லா வளங்களும்‌ நிறைய உண்டாகும்‌" என்று சொன்னார்‌. 


40 


"தங்களுக்கு எங்கே கிடைத்தது?" என்று கேட்‌ டான்‌ வள்ளல்‌. 


"நான்‌ காட்டில்‌ தவம்‌ செய்துகொண்டிருந்தேன்‌. அப்போது இரண்டு நாகங்கள்‌ அங்கே 
சேர்ந்திருந்தன. அவற்றின்மேல்‌ இந்த நீல ஆடை இருந்தது. சிறிது நேரத்தில்‌ அவை 
போய்விட்டன. அவ்வாறு கிடைக்கும்‌ ஆடை மிகச்‌ சிறந்ததென்று நான்‌ 
கேட்டிருக்கிறேன்‌." 


"இதை நீங்களே வைத்திருக்கலாமே!" 


"துறவியாகிய எனக்கு இது எதற்கு? பலருக்கு நலம்‌ செய்யும்‌ உன்னிடம்‌ இருந்தால்‌ 
சிறந்த பயனை நீயும்‌ அடைவாய்‌; உன்னால்‌ பிறரும்‌ அடைவார்கள்‌ என்று எண்ணி 


உனக்கு வழங்குகிறேன்‌." 


அதை ஆய்‌ பணிவுடன்‌ வாங்கிக்கொண்டான்‌. தக்க இடத்தில்‌ அதைச்‌ சேர்த்து 
விட்டோம்‌ என்ற உவகையுடன்‌ முனிவர்‌ விடை பெற்றுச்‌ சென்றார்‌, பிறருக்குக்‌ 
கொடுப்பது ஆயின்‌ வழக்கமேயன்றி ஒருவரிடமிருந்து ஒன்றைப்‌ பெறும்‌ வழக்கம்‌ 
அவன்பால்‌ இல்லை. ஆதலின்‌ முனிவர்‌ கொடுத்த ஆடையை வாங்கிக்‌ கொண்டாலும்‌ 
அவன்‌ உள்ளம்‌ உறுத்திக்கொண்டே இருந்தது. அந்தப்‌ புனித ஆடையை வைத்துக்‌ 
கொள்ள அவன்‌ விரும்பவில்லை. யாருக்கு அளிப்பது என்று ஆராய்ந்தான்‌. கடைசியில்‌ 
அவனுடைய குலதெய்வமாகிய சிவபிரானுக்கு வழங்க முடிவு செய்‌ தான்‌. மலைமேல்‌ 
உள்ள கோயிலில்‌ எழுந்தருளியிருந்த சிவபெருமானுக்கே ஆகுக என்று 
அளித்துவிட்டான்‌. தவம்‌ செய்து கிடைப்பதாகிய அந்த நீல ஆடையை வழங்கி 


இறைவனையும்‌ தன்னிடம்‌ கொடை பெற்றவகை ஆக்கிவிட்டான்‌ ஆய்‌. 


இவ்வாறு விளங்கிய ஆய்‌ அண்டிரன்‌ பல காலம்‌ புவவர்‌ பாராட்டவும்‌ மக்கள்‌ 


மதிக்கவும்‌ வாழ்ந்து இறைவன்‌ திருவடிநிழலை அடைந்தான்‌. அவனுடைய 
மனைவியரும்‌ அவனுடன்‌ தீப்பாய்ந்து உலக வாழ்வை நீத்தனரென்று தெரியவருகிறது. 


அவனது பிரிவைத்‌ தாங்காமல்‌ புலவர்கள்‌ துயரத்தால்‌ வாடினார்கள்‌. “பாடும்‌ 
புலவர்களுக்குக்‌ குதிரையும்‌ களிறும்‌ தேரும்‌ நாடும்‌ ஊரும்‌ வழங்குவதில்‌ சிறிதும்‌ 
சளையாத ஆய்‌ இன்று தன்‌ மனைவியரோடு, காலனென்னும்‌ கண்ணில்லாத 
கொடியவன்‌ செலுத்த, மேலோருலகத்தை அடைந்தான்‌. அவன்‌ உடல்‌ மறைந்தது. 
அவனால்‌ நலம்‌ பெற்ற புலவர்கள்‌ தம்‌ சுற்றத்தோடு பசியினால்‌ வாடிப்‌ பிறருடைய 


41 


நாடுகளை நோக்கிப்‌ புறப்பட்டுவிட்டார்கள்‌" என்று குட்டுவன்‌ கீரனார்‌ என்ற புலவர்‌ 


பாடினார்‌. 


முடமோசியார்‌ இப்போது அழவில்லை. துயரம்‌ எல்லைக்கு மிஞ்சிப்‌ போய்விட்டது 
அவருக்கு. ஆதலின்‌ பித்துப்‌ பிடித்தவர்போல்‌ ஆனார்‌; "அதோ கேளுங்கள்‌. உங்கள்‌ 
காதில்‌ அந்த ஒலி விழவில்லையா? இந்திரனுடைய அரண்மனையில்‌ முரசு 
முழங்குகிறதே! ஆய்‌ அண்டிரன்‌ வருகிறான்‌ என்று வச்சிரப்‌ படையையுடைய இந்திரன்‌ 
வாழும்‌ நகரத்தில்‌ அவனை வரவேற்க ஏற்பாடு நடைபெறுகிறது. வானத்திலே அந்த 
ஒலிதான்‌ கேட்கிறது" என்று பாடினார்‌. 


6. நள்ளி 


அவன்‌ ஏழைப்‌ புலவன்‌. பல காலம்‌ நல்ல உணவின்றி வாடிய சுற்றத்தோடு புறப்பட்டு 
வந்து கொண்டிருந்தான்‌. கண்டீரம்‌ என்ற நாட்டில்‌ உள்ள தோட்டி என்னும்‌ மலையைச்‌ 
சார்ந்த வழியில்‌ அவர்கள்‌ நடந்து கொண்டிருந்தார்கள்‌. புலவனது இடையில்‌ அழுக்கு 
ஆடை இருந்தது. நடக்கமாட்டாமல்‌ அவன்‌ ஒரு பலாமரத்தடியில்‌ அமர்ந்தான்‌. 


மற்றவர்களும்‌ அப்படியே உட்கார்ந்தார்கள்‌. 


சிறிது நேரத்தில்‌ வில்லும்‌ அம்பும்‌ உடைய வீரன்‌ ஒருவன்‌ வந்தான்‌. செல்வம்‌ நிரம்பிய 
வாழ்க்கையை உடையவன்‌ அவன்‌ என்பதை அவன்‌ தோற்றம்‌ கூறியது. அவன்‌ 
புலவனையும்‌ அவனைச்‌ சேர்ந்தவர்களையும்‌ கண்டான்‌. அவர்கள்‌ நிலையை ஒரு 
கணத்தில்‌ உணர்ந்து கொண்டான்‌. அவனைக்‌ கண்டவுடன்‌ புலவன்‌ கையைக்‌ 
குவித்துக்கொண்டே எழுந்தான்‌. "அப்படியே இருங்கள்‌" என்று கையைக்‌ கவித்து 
இருக்கச்‌ செய்தான்‌ வீரன்‌. அவனுடன்‌ வேட்டைக்கு வந்த காளையர்கள்‌ இன்னும்‌ 
வந்து சேரவில்லை. அதற்குள்‌, அவனே தன்‌ கையால்‌ தீயைக்‌ கடைந்து மூட்டினன்‌. 
தான்‌ கொன்ற மானின்‌ தசையை அதிலே வாட்டிப்‌ பதம்‌ செய்து, "பாவம்‌! நீங்கள்‌ 
மிகவும்‌ பசியுடன்‌ இருக்கிறீர்கள்‌. இதை உண்ணுங்கள்‌" என்று கொடுத்தான்‌. அந்தப்‌ 
பசிக்கு அது அமுதமாக இருந்தது. புலவனும்‌ பிறரும்‌ வயிறு நிறைய உண்‌ டார்கள்‌. 
அவன்‌ அருகில்‌ இருந்த அருவியிலிருந்து நீர்‌ கொண்டு வந்து அளித்தான்‌. அதைக்‌ 
குடித்துத்‌ தாகம்‌ போக்கிக்‌ கொண்டார்கள்‌. 


புலவன்‌ அந்த வீரனிடம்‌ விடை பெற்றுக்‌ கொண்டான்‌. அப்போது அவன்‌, "உங்களைப்‌ 
பார்த்தால்‌ புலவரைப்‌ போல இருக்கிறது. உங்களுக்கு மன்னர்கள்‌ தக்க பரிசில்களை 


வழங்குவார்கள்‌. காட்டு வாசிகளாகிய எங்களிடம்‌ உங்களுக்கு வழங்கும்‌ அணிகலன்‌ 


42 


யாதும்‌ இல்லை. என்‌ செய்வது!" என்று சொல்லித்‌ தன்‌ மார்பில்‌ அணிந்திருந்த சிறந்த 
முத்துமாலையைக்‌ கழற்றினான்‌, கையில்‌ அணிந்திருந்த கடகத்தையும்‌ கழற்றினான்‌. 
அவற்றைப்‌ புலவன்‌ கையில்‌ அளித்தான்‌. புலவனுக்கு வியப்புத்‌ தாங்கவில்லை. 
"நீங்கள்‌ எந்த நாட்டவர்‌?" என்று கேட்டான்‌. அந்த வீரன்‌ விடை கூறவில்லை. "உங்கள்‌ 
பெயரைத்‌ தெரிவிக்கலாமோ?" என்று புலவன்‌ கேட்டான்‌. அதையும்‌ சொல்லவில்லை. 


புலவன்‌ அந்த வீரனது பரிவையும்‌ கொடையையும்‌ அடக்கத்தையும்‌ எண்ணி 


வியந்தபடியே புறப்பட்டு விட்டான்‌. வழியிலே வந்தவர்களிடம்‌ அடையாளம்‌ சொல்லி, 
"அந்தக்‌ குரிசிலை நீங்கள்‌ அறிவீர்களோ?" என்று கேட்டான்‌. அவர்கள்‌, "அவன்‌ தான்‌ 
இந்தத்‌ தோட்டி மலைக்குத்‌ தலைவன்‌; கண்டீரக்‌ கோப்‌ பெருநள்ளி" என்றார்கள்‌. 


அதைக்‌ கேட்டு அயர்ந்து போனான்‌ புலவன்‌. 


இவ்வாறு ஓர்‌ அழகிய வரலாற்றை அமைத்து வன்பரணர்‌ நள்ளியென்னும்‌ வள்ளலைப்‌ 
பாராட்டி ஒரு பாடல்‌ பாடியிருக்கிறார்‌. அந்தப்‌ புகழுக்கு உரிய நள்ளியென்னும்‌ வள்ளல்‌ 
கண்டீர நாட்டின்‌ தலைவன்‌. அந்த நாட்டில்‌ முல்லை நிலமாகிய காடுகள்‌ மிகுதி. 
அதனால்‌ முல்லை நில மக்களாகிய ஆயரும்‌ அவர்கள்‌ காப்பாற்றி வரும்‌ பசுமாடுகளும்‌ 
அதிகம்‌. 


காக்கைபாடினியார்‌ என்பவர்‌ பாடிய பாடல்‌ ஒன்று குறுந்தொகை என்ற நூலில்‌ 


க்கி . வெளியூர்‌ போயிருர்‌ ன்‌ கணவன்‌ இன்னும்‌ வரவில்லையே என்‌ 
ருக்கிறது யூ ருந்த த னு று 


43 


ஏங்கிக்‌ கொண்டிருந்தாள்‌ ஒரு பெண்மணி. ஒரு நாள்‌ அவள்‌ வீட்டில்‌ காக்கை விடாமல்‌ 
கத்திக்‌ கொண்டிருந்தது. காக்கை கரைந்தால்‌ உறவினர்கள்‌ வருவார்கள்‌ என்று 
சொல்வார்‌. தன்‌ கணவன்‌ அன்று நிச்சயமாக வருவான்‌ என்று நம்பி 
எதிர்பார்த்திருந்தாள்‌ அவள்‌. அவன்‌ வந்துவிட்டான்‌. அவளுக்குக்‌ கரைகடந்த மகிழ்ச்சி 
உண்டாயிற்று. மறுநாள்‌ அவள்‌ தன்‌ தோழியிடம்‌, "அந்தக்‌ காக்கை கரைந்ததைக்‌ 
கேட்டு நம்பிக்கையோடு இருந்தேன்‌. என்‌ நம்பிக்கை பயன்பெற்றது. அப்படிக்‌ கரைந்த 


காகத்துக்கு நான்‌ என்ன செய்யப்‌ போகிறேன்‌!” என்றாள்‌. 


"நிறையச்‌ சோறு போடேன்‌” என்று தோழி கூறினாள்‌. 


"சோறா? அது எம்மாத்திரம்‌? நள்ளிக்கு உரிய காட்டில்‌ வாழும்‌ ஆயர்கள்‌ வளர்க்கும்‌ பல 
ஆக்களின்‌ நெய்யிலே, தொண்டியிலே நன்றாக விளைந்த சோற்றைக்‌ கலந்து ஏழு 


பாத்திரத்தில்‌ அது உண்ணும்‌ படி அளித்தாலும்‌ அது செய்த பேருதவிக்கு ஈடாகாதே" 
என்று நன்றியறிவுடன்‌ அந்தப்‌ பெண்‌ கூறினாள்‌. 


இவ்வாறு ஒரு காக்கை உதவி செய்ததாகப்‌ பாடியதால்‌ நச்செள்ளையார்‌ என்று 


இயற்கையாகப்‌ பெயர்‌ கொண்ட அந்தப்‌ பெண்புலவருக்குக்‌ காக்கை பாடினியார்‌ 


நச்செள்ளையார்‌ என்று பெயர்‌ நீண்டது. அந்த அழகிய பாட்டில்‌ அவர்‌ நள்ளியையும்‌, 
அவனுடைய காட்டு வளத்தையும்‌, அங்கே வாழும்‌ ஆயர்களையும்‌, அவர்கள்‌ வளர்க்கும்‌ 


பசுக்களையும்‌, அவற்றால்‌ கிடைக்கும்‌ நெய்யின்‌ வளப்பத்தையும்‌ பாராட்டியிருக்கிறார்‌, 


பெருந்தலைச்‌ சாத்தனார்‌ என்னும்‌ புலவர்‌ ஒரு முறை கண்டிர நாட்டுக்கு வந்தார்‌. 
நள்ளியின்‌ அரண்மனையில்‌ புகுந்தார்‌. அங்கே ஓரிடத்தில்‌ நள்ளியின்‌ தம்பியாகிய 
இளங்கண்டீரக்‌ கோவும்‌, விச்சி மலைக்குத்‌ தலைவனாகிய குறுநில மன்னன்‌ தம்பி 
இளவிச்சிக்கோவும்‌ பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. புலவர்‌ போன போது இருவரும்‌ 
எழுந்து நின்று மரியாதை காட்‌ டினர்‌. புலவர்‌ நள்ளியின்‌ தம்பியைத்‌ தழுவிக்‌ கொண்டு, 
நன்றாக இருக்கிருயா தம்பி?" என்று அன்போடு கேட்டார்‌. ஆனால்‌ விச்சிக்கோவின்‌ 


தம்பியைத்‌ தழுவவில்லை. 


இது கண்டு வருந்திய அவன்‌, "புலவரே, நீர்‌ இவரை மட்டும்‌ தழுவிக்கொண்டு 


என்னைத்‌ தழுவாமல்‌ இருக்கிறீரே! ஏன்‌?" என்று கேட்டான்‌. 


"இவன்‌ குல முதல்வர்களும்‌ இவன்‌ தமையனும்‌ இவனும்‌ கொடையிற்‌ சிறந்தவர்கள்‌; 
பாடும்‌ புலவர்களுக்குப்‌ பரிசில்‌ தருபவர்கள்‌. வீட்டில்‌ ஆடவர்‌ இல்லையானுலும்‌ 
பெண்கள்‌ பெண்‌ யானைகளை அலங்காரம்‌ செய்து வழங்குவார்கள்‌; அவர்‌ இல்லை; 
பிறகு வாருங்கள்‌" என்று சொல்வதில்லை. அந்தக்‌ குலத்தில்‌ பிறந்தவனாதலின்‌ 
இவனைத்‌ தழுவினேன்‌. நீயோ நன்னன்‌ வழி வந்தவன்‌. புலவர்‌ வேண்டுகோளைப்‌ 
புறக்கணித்து முறையின்றிப்‌ பெண்ணைக்‌ கொன்று பழி பூண்டவன்‌ அவன்‌. பாடும்‌ 
புலவர்கள்‌ வந்தால்‌ உங்கள்‌ வீட்டுக்‌ கதவு மூடியிருக்கும்‌. இந்தக்‌ காரணங்களால்‌ 
புலவர்‌ கூட்டமே உங்களைப்‌ பாடுவதை விட்டு விட்டது'"என்று விடை கூறினார்‌ 


புலவர்‌. 


அந்தக்‌ குமரன்‌ என்ன செய்வான்‌ பாவம்‌! முகம்‌ கவிழ்ந்தான்‌. 


இவ்வாறு வழி வழி வந்த வள்ளன்மையில்லை விளக்கமுற்றவன்‌ நள்ளி; தன்‌ பெயர்‌ 
வெளியில்‌ தெரியாமல்‌ உதவி புரிபவன்‌; வல்வில்‌ வீரன்‌. எழு பெரு வள்ளல்களில்‌ 


ஒருவகை அவனை இன்றும்‌ தமிழுலகம்‌ பாராட்டி இன்புறுகிறது. 


44 


